சிவமயம் . 

ஸ்ரீமத் அத்வைதானந்த 
பாமஹம்ஸ பரிவ்ராஜ் கி ஆசாரியரின் சீடராய 

ஸ்ரீ சதானந்த பரமஹம்ஸ 
பரிவ்ராஜ க ஆசாரியர் 

திருவாய் மலர்ந்தருளிய 


வேதாந்த சாராமி 


ருதம் . 


ரு க்களராண்டவரென்னும் 
ஸ்ரீ வீரசேகர ஞான தேசிகர் 

பாதசேகாராகிய 
ஸ்ரீ சுப்பைய சுவாமிகளவர்களால் 
தமிழில் மொழி பெயர்த்தருளப்பட்டு 

க்ஷ சுவாமிகளவர்களால் 


F 


சென்னை , கோமளேசுவான் பேட்டை , 
சச்சிதானந்த அச்சியந்திரக 

பதிப்பிக்கப்பட்ட 


1912 . 


வ . 


இந்நூற்கு 
அடியிற் குறிப்பித்துள்ள 
மூன்று வியாக்கியானங்க ளிருக்கின்றன . 


1. நரசிம்ம சரஸ்வதிகளவர்கள் அருளிச்செய்த 

சுபோதினி . 
2. ராமதீர்த்தரவர்கள் அருளிச்செய்த . வித்வன் 

மனோரஞ்சினி. 
3. ஆபதேவரவர்கள் அருளிச்செய்த பாலபோ 


தினி . 


* 979 


ஓம் ஸ்ரீ கணேசாய நம : 
வேதாந்த சாராமிருதம். 


பாயிரம் . 


ஞாயி நாயொளிர் வீர சேகர ஞான தேசிக 
மாமுக , தூய தாகி பேதமாகிய தோன்ற லேகரு 
ணாநிதே , நீய தாமென நாயி னேனுடை நெஞ்சி லேநி 
கழ் விததவா, வாய தாயுரை யாடு வானுனை வாழ்த்தி 
வாழ்த்தி வணங்குவேன் . 
கண்ட மின்றியே சசசிதா னந்தமாய்க் கமழ்நதே 
கண்ட நெஞ்செனு மிரண்டதுங் கவாந்திடா தாகிக் 
கண்ட யாவையுந தாங்குறுங் கரியெனான் மாவாங் 
கண்ட னை மன நினைகுவன் கருதிய திறவே . 
அருத்தத் தானுமத் துவிதமா யானந்த மயமா 
யருத்த மாந்து வி தங்கடந் தமர்ந்தவி ருவராங் 
குருத்தம் பாதமெய் பணிந்தொரு குறிமதி யாவே 
திருத்த மாமறை முடிபசத் தெள்ளமு திரைப்பேன் . 


வேதாந்த சாராமிருதம் . 


1 - வது சாதனப் பிரகரணம் . 
வேதாந்தமென்பது உபநிடதப்பிரமாணமும் அத 
னனுசாரியாய சாரீரக சூத்திரங்களுமாம் . .இதற்கு 
( இந்நூற்கு) வேதாந்தப் பிரகரணத்தன்மை யுண்மை 
யின் அதற்குரியதாய அனுபந்தங்களாலேயே அஃது 
டைய தாந்தன்மை பெறப்படுதலின் , அவை தனித் 
தாராயத் தக்கனவன்றாம் . 

ஆண்டனூபந்த மென்பது : - அதிகாரி , விஷயம் , 
சம்பந்தம் , பிரயோஜனம் என்பனவாம் , 

1. அதிகாரியோ விதிவழிகற்ற வேத வேதாங்கத் 
தன்மையானே - முன்னரே அகில வேதார்த்தத்தை 
யறிந்தவனாய் இப்பிறப்பிலேனும் முற்பிறப்பி லேனும் 
காமிய நிஷித்த நீக்கவாயிலாய் நித்திய நைமித்திகப் 
பிராயச்சித்த உபாசனானுட்டானத்தால் நிகிலகல்மஷங் 
களும் நீங்கியிருத்தலின் நிதாந்த (அத்தியந்த ) நின்மல 
அந்தக்கரணனும் சாதன சதுட்டய சம்பன்னனும் 
ஆய பிரமாதாவாம் . 

துறக்காதி இஷ்டசாதனங்களாய சோதிட்டோ 
மாதிகள் காமியங்களாம் . நரகாதி யனிஷ்ட சாதனங்க 
ளாய வேதியரைக் கோறல் முதலியன நிஷித்தங்களாம் . 
செய்யா தொழியிற் பிரத்யவாய ( பாப ) சாதனங்களாய 
சந்தியா வந்தனம் முதலியன நித்தியங்களாம் . புத்திர 
ஜன்மாதி யனுபந்திகளாய ஜாதேஷ்டி முதலியன நை 
மித்திகங்களாம் . பாபக்ஷய சாதனங்கள ய சாந்திரா 

+ சாமாரியமாக என்றும் , ஆரம்பத்திலேயே என்றும் 
பொருள்படும் . 


. 


5 


சாதனப் பிரகரணம் . 


யண முதலியன பிராயச்சித்தங்களாம் . சகுணப்பிரஹ்ம 
விஷய மானச வியாபார வடிவங்களாய சாண்டில்ய வித் 
தை முதலியன உபாசனை களாம் . (1 ) “ அவ்விவ்வான்மா 
வை வேதானுவசனத்தினாலும் யாகத்தினாலும் பிராஹ் 
மணர் அறியும் பொருட்டு இச்சிக்கின்றனர் என்றற் 
றொடக்கத்துச் சுருதியினானும் , ( 2 ) “ தவத்தாற் கல்மஷம் 
கொல்கின்றனர் ” என்றற் றெடக்கத்து மிருதியினா 
னும் , இந்தித் தியாதி கட்கும் புத்தி சுததி மேலாய பய 
னாம் . உபாசனைகட்கோ சித்தைகாகாயம் . (3 ) கருமத் 
தாற் பிதுர்லோகம் , வித்தைபாற் றேவ லோகம் ” என் 
நற்றொடக்கத்து மறைனான் , நித்திய நைமித்திரங் 
கட்கும் உபாசனைகட்கும் அவாந்தா பலம் பிதுர் லோக 
சத்தியலோகப் பிராப்தியாம் . நித்தியா நித்திய வஸ்து 
விவேகம் , இகா முத்திரார்த்த பலபோக விராகம் , 
சமாதிசட்க சம்பத்தி , முமுக்ஷ த்வம் என்பன சாத 
னங்களாம் . 

தித்தியா நித்திய வஸ்து விவேகபென்பது , பிரஹ் 
மமே நித்திய வஸ்து , அதின்வேயை யாவும் அதித்திய 
மென்னும் விவேசனமாம் . 

மாலை சந்தன வனிதா தி விஷய போகங்களாய ஐகி 
கங் ( இங்குள்ளவை ) கட்குக் கரும ஜன்னியத்தன்மை 
யானே அநித்தியத்தன்மையுண்மை போல் , அமிருதா 
விஷய போகங்களான ஆமுஷ்மிகங் ( அங்குள்ள வை ) கட் 
கும் அநித்தியத் தன்மையானே அவற்றினின்றும் 
நிரந்தர விரகதி இகாமுத்திரார்த்த பலபோக விராக 
மாம் . 


( 1 ) பிருகதாரணிய உபநிடதம் - 4-4-22 
( 2 ) மநுஸ்மிருதி - 12-104 
( 3 ) பிருகதாரணிய உபநிடதம் - 1.5-16 


சு 


வேதாந்த சாராமிருதம் . 


சாதிகளோ சமதமோபாதி திதிக்ஷா சமாதான 
சிரத்தை யெனப் பெயர் பெறுவனவாம் . 

சமமென்பது , சிரவணாதி வியதிரிக்த விஷயங்களி 
னின்றும் மனத்தின் நிக்கிரகமாம் . தமமென்பது சிரவ 
ணாதி வியதிரிக்க வியஷங்களினின்றும் புரப்பொறி 
களின் நிவர்த்தனமாம் . நிவர்ததிகமாய் இவற்றிற்குச 
சிரவணாதி விபதிரிக்த விஷயங்களி னின்றும் உபர 
மணம் உயாதியாம் ; அல்லது விகித கர்மங்கட்த விதி 
யோடு பரித்தியாகம் . திதிஷ்ைபாவது சீதோஷ்ணாதி 
துவந் துவஞ் சகித்தலாம்; நீக்கிரகித்த மனத்திற்குச் 
சிரவணாதியினும் அதன் அனுகுண விஷயத்தின் ( குரு 
ககருஷையின் ) கண்னும் சமாதி நிலைபெறுதல் ) சமா 
தானமாம் ஆசிரியாருளிய ஆரண முடி மொழிகளில் 
விசுவாஸம் சிரத்தையாம். 

முமுக்ஷ பத்தன்மை மோக்ஷ இரசைபாம் . (1) “ சாக் 
தன் தாகதன் என்ற படக்கத்து சுருதியான் இத் 
தகைா வடிவினனாய பிரயாதா அதிகாரியாம் .( 5) " உதித 
சாந்தசித கனும் பொறி பொடுக்கிடுபவனுங் , கதித வாறு 
செய் கசடறு குணங்கது வினனுஞ், சதத மேகுரு 
சேவைசெய் சன்முவுமாஞ, 

சத்த மீதவன் 
பொருட்டளித் திடனமிக , தகுமால என்றும் கூறப் 
பட்டிருக்கின்றது . 

2. விஷயம் ஜீவப்பிரஹ்மைக்கிய சுத்த சை 
னியா பிரமேயாம் ; ஆண்டே மறைமுடி கட்குக் கருத் 
திருந்தலின் 

( 4 ) ருசதாரணிய உபடேதம் - 4-4-23 
( 5 ) உபதேசசகஸ்ரி- பார்த்திவப் பிரகாணம் -72 


சைதன் 


சாதனப் பிரகரணம் . 


7 


3 , சம்பந்தமோ அவ்வயிக்கியப் பிரமேயத் திற் 
கும் அதன் பிரதிபாதக வுபரிஷத் பிரமாணத்திற்கும் 
போத்திய போதக பாவமாம் . 

4. பிரயோஜனமோ , ( 6 ) " ஆன்மவித்துச் சோகத் 
தைக் கடக்கின்றான் ” என்றற்றொடக்கத்து மறையினா 
லும் , ( 7 ) “ பிரஹ்மவித்துப் பிரஹம் ஃமயாவன் " என் 
நற் றொடக்கத்துர் சுருதியினாலும், அவ்வயிக்கியப் 
பிரமேயத்துள்ள அஞ்ஞான நிவிருத்தியும் தன் வடி 
வானந்த வடைவும் ஆம் . 

ஜனன மாணாதி சப்சார தாபத்தான் மிகவும் தபிக் 
கப்பட்டவனாய இவ்வதிகாரி சிரமெரியுண்பவன் தட 
மடுவை யடைதல் போல் 2.பநாயாணியனாய் அசேஷ . 
சாஸ்திர பாண்டிக்யமும் பிரஹமநிஷ்டையுமுடைய 
ஆசிரியரை யடைந்து அவரை யனு சரித்திருப்பன் 
( 6 ) சமிற்பாணியன் சுரோத்திரிய பிரஹ்மதிஷ்டனை 
என்றற்றொடக்கத்துர் சுருதியினானென்க. 

சாதனப்பிரகரணம் முற்றிற்று . 


( 6 ) சாந்தோக்கிய உபநிடதம் - 7-1-3 
( 7 ) முண்டகோபநிடதம் - 3-2-9 
( 8 ) முண்டகோபநிடதம் - 1-2-12 


2 -வது அத்தியாரோபப் பிரகரணம் . 


அத்தேசிகேந்திரர் பாமகிருபையால் அத்தியா 
ரோப அபவாத நியாயத்தானே இவற் கருள் புரிவர் ; 
( 9 ) " அடைந்த அன்னவன் பொருட்டு அந்த அறி 
ஞன் அருளுவன் என்றற்றொடக்கத்துச் சுருதியினா 
னெ 

அரவபூதமல்லாத கபற்றின் கண் அரவாரோபம் 
போல் வஸ்துவின்கண் அவஸ்துவாரோபம் அத்தியா 
ரோபமாம் . 


னனக . 


சச்சிதானந்த அனந்த அத்வயப்பிரஹ்மம் வஸ்து 
வாம் . 


அஞ்ஞானாதி சகல ஜட சமூகம் அவஸ்துவாம் . 

அஞ்ஞானமோ யானஞ்ஞன் என்றற்றொடக்கத்து 
அனுபவததானும் , ( 10 ) “ தன் குணங்களான் மறைபட் 
டி.ரா நின்ற தேவான் மசக்தியை " என்றற்றொடக்கத்து 
மறைகளானும் , சதசத்துக்களாலனிர்வசனீயமாமென் 
றும் , முக்குண வடிவமாமென்றும் , ஞான விரோதியா 
மென்றும் , பாவரூபமாமென றும் , யாதோ சிறிது ( பிர 
மோபாதானத்தன்மையது ) ஆமென்றும் கூறுவர் . இவ் 
வஞானம் சமஷ்டி வியஷ்டி யபிப்பிராயத்தால் ஒன் 
றென்றும் பலவென்றும் வியவகரிக்கப்படும் . அங்ஙனமன் 
றோ - எங்ஙனம் தருக்களின் சமஷ்டி யபிப்பிராயத்தால் 
" வனம் ” என்று ஒன்றாந் தன்மை கூறப்படுமோ, எங்க 
னம் ஜலங்களின் சமஷ்டியபிப்பிராயத்தால் ஜலாசயம் " 
( தடாகம் ) என்று கூறப்படு மோ , அங்கனம் நானாத் 
( 4 ) முண்டகோபநிடதம் - 1-2-13 
( 10 ) சுவேதாசுவதர உபநிடதம் - 1-3 


அத்தியாரோபப் பிரகரணம் . 


9 


தன்மையானே தோற்றுவனவாய ஜீவகத அஞ்ஞானங் 
களின் சமஷ்டி யபிப்பிராயத்தால் அவ்வொன்றாந் தன் 
மைக் கூற்றாம் ; ( 11 ) “ அஜயாமேகையை ” என்றற் 
றொடக்கத்துச் சுருதியினானென்க. 

இச்சமஷ்டி மேன்மையான உபாதியானே விசுத்த 
சத்வப் பிரதானமாம் . இதனுபாகிதசைதன்யம் சர்வஞ் 
ஞத் தன்மை , சர்வேவரத் தன்மை , சர்வநியந் துருத் 
தன்மை முதலிய குணங்களோடு கூடியதென்றும் , அவ் 
யக்தமென்றும் , அந்தரியாமி பென்றும் உலக காரண 
மென்றும் , ஈர்ரவரனென்றும் கூறப்படும் ; ( 12 ) “ எவன் 
சர்வஞ்ஞன் சர்வவித்து ” என்னுஞ் சுருதியால் , எல்லா 
அஞ்ஞானங்களு மிலங்குகின்றமையின் . 

இச்சமஷ்டி , அகிலகாரணத் தன்மையா லீசனுக் 
குக் காரண சரீரமாம் . ஆனந்தப் பெருக்கத் தன்மையா 
லும் கோசமொப்ப மறைத்தற் றன்மையானும் , ஆன 
ந்தமய கோசமாம் . சர்வோபாமக் ( எல்லா மடங்கும் )) 
தன்மையானே துயிலாம் . அதனானேயே தூல சூக்குமப் 
பிரபஞ்ச லயத்தான மெனவும் சொல்லப்படும் . 

எங்கனம் வனத்திற்கு வியஷ்டி அபிப்பிராயத் 
தால் " தருக்கள் என்று பலவாந்தன்மை கூறப்படு 
மோ , எங்கனம் ஜலா சயத்திற்கு ( கடாகத்திற்கு ) விய 
ஷ்டி அபிப்பிராயத்தால் “ ஜலங்கள் என்று கூறப்படு 
மோ , அங்கனம் அஞ்ஞானத்திற்கு வியஷ்டி அபிப்பிரா 
யத்தால் அப்பலவாந் தன்மை கூறப்படும் : (13 ) " பா 

( 11 ) சுவேதாசுவதர உபநிடதம் - 4-5 
( 12 ) முண்டக உபநிடதம் - 1-1-9 
( 13 ) பிருகதாரணிய உபநிடதம் - 2-5-19 . 

2 


. 


11 ) 


வேதாந்த சாராமிருதம் . 


பையான உபா 


மான்மா மாயைகளால் பலவடிவமாய் விளங்குகின்றது 
என்றற்றொடக்கத்துச் சுருதியினானென் றுணர்க . 

ஈண்டு வியஸ்த சமஸ்த வியாபித்தன்மையானே 
வியஷ்டி சமஷ்டித்வம் கூறப்படும் . இவ்வியஷ்டி தாழ் 

தியானே மலின சத்துவப்பிரதானமாம் . 
இவ்வுபாகிதசை தன்பம் அற்பஞ்ஞக்கள்மை அனீவ 
சத்தன்மை முதலிய குணங்களோடு கூடிய பிராஞ்ஞ 
னென்று கூறப்படும் ; ஓர் அஞ்ஞானத்தை விளக்கு விக் 
குந் தன்மையுண்மையின் என்றும் , இவற்குப் பிராஞ் 
ஞத் தன்மையும் விளக்கமின் நிய பாதியானே மக் 
கொளிர்தற் றன்மை யின்மையின் என்று முணர்க . இவ 
ற்கு மிஃதகங்காபாதி காரணத்தன்மைபானே காரண 
சரீரமாம் . ஆனந்தப் பெருக்கத் தன்மையானும் கோச 
மொப்ப மறைத்தற் றன்மையாலும் ஆனந் தமயகோச 
மாம் . சர்வோபரமத் ( எல்லா மடடங்தர் ) கன்மையானே 
துயிலாம் , அகனனேயே கால சூக்கும சரீரப்பியஞ் 
லயத்தானமெனவும் கூறப்படும். 

அஞ்ஞான்று இன்வீராப்பிஞர்கள் சைதன்ய 
விளக்கமுற்ற அதிருக்கும் அஞ்ஞான விருத்திகளால் 
ஆனந்தததை யனுபவிக்கின்றன ; (14 ) “ ஆனந்தம் 
புசிப்போன் சின்முகன் பிராஞ்ஞன் ” என்னும் மறையா 
னும் , யான்சுகமாய்க் துயின்றேன் , ஒருசிறிது மறிந்தி 
லேன் ” என்று நித்திரையினின்றும் எழுந்தவனுக்கு 
ஆராய்ச்சி கூடுக பசையானும் என்க . இச்சமஷ்டி 
வியஷ்டி கட்குப் பேதம் வனமரங்கட்குப்போனறேனும் 
ஜலாசய ஜலங்கட்குப் போன்றேனும் உணர்ந்துகொள்க . 
இதனுபகித ஈசுரய பிராஞ்ஞர் கட்கும் , தண்டலை கரு 


( 14 ) மாண்டூக்ய உபநிடதம் - 5 


அத்தியாரோபப் பிரகரணம் . 


11 


வவச்சின்ன ஆகாசங்கட்குப் போன்றேனும் , ஜலாசய 
ஜலகத பிரதிபிம் ஆகாசங்கட்குப் போன்றேனும் 
பேதமாம் . இதனை (15 ) “ இவன் சர்வேஸ்வான் என் 
மற் றொடக்கத்துச் சுருதியா னுணர்க. 

தண்டலைதரு அதனவச்சின்ன ஆகாசங்கட்கே 
னும் , ஜலா சய ஜல அதினுற்ற பிரதிபிம்ப ஆகா சங்கட் 
கேனும் ஆதாரபூத அனுபஹித ஆகாசம் போல் , இவ் 
வஞ்ஞான அதனு ஹிதசைதன்யங்கட்கு ஆதாரபூத 
எவ்வாகிதசைதன்யமோ அது துரியமென்று கூறப் 
படும் . இதனை ( 16) அத்வைதமாய சிவத்தை நான்காவ 
தாய் நாடுகின்றனர் " என்றற்றெடக்கத்துச் சுருதி 
யினாற காண்க . இத் துரீபமாய ஈத்தசை தன்னியம் , 
அஞ்ஞானதி அத எனுபஹித சைதன்னியங்களினின் 
றும் அழலிடைப்பட்ட அயப்பின்டம் போற் பிரிவு 
பெறாத காய் ககாவாக்கியத்தின் வாசசியமாமென்றும் , 
பிரிவு பெற்றதா யிலக்கியமாமென்றுங் கூறப்படும் . 

இவ்வஞ்ஞானத்திற்கு ஆவரண விஷயமெனப் 
பெயரிய இரண்டு சக்திகளுள , ஆவரண சக்தி ஆண் 
டற்பமேனும் , மேகம் அனேகயோஜனக்கணுற்ற ஆதி 
ததிய மண்டலத்தை நோக்குபவன்றன் விழி நெறி 
யை மூடலினானே எங்கனம் மறைப்பது போன்ற 
தாமோ, 
அனம அஞ்ஞானம் 

பரிசசின்ன 
மேலும் அபரிச்சின்ன அசம்சாரியாய ஆன்மாவைக் 
காண்பான் றன் மதிபை முடலினானே மறைப்பது 
போன்றதாம் ; அத்தகைய ஆற்றலாம் . ( 17 ) கந்த மேக 
( 15 ) மாண்டூக்ய உபநிடதம் 

0 
( 10 ) மாண்டூக்ய உபரி -தம் 7 
( 17 ) அஸ்தாமலகீயம் - 10 


10 - 


- 


மணியுரு 


12 

வேதாந்த சாராமிருதம் . 
மூடியவிழி கன மறை கதிரவற் காணா, தெந்தவாறதி 
மூடனு மொளிர்விலை யென்றுதா னெணுமோ , வந்த 
வாறஞ்ஞ விழியற்குப் பத்தம்போ லவிர்வுறு மெதுதா , 
னந்த நாசமற் றிலங்குறு 

வாத்துமா 
யானே " என்று அஃதறையப்பட்டுளது . 

இவ்வாவரண சக்தி யவச்சின்னனாய ஆன்மாவிற் 
கே , தன்னஞ்ஞானத்தான் மறைப்பு றுங் கயற்றின் 
கண் பாம்புத் தன்மைச் சம்பாவனையாகுமாறு 

போ 
ன்று , காத்துருத்துவ போக்துருத்துவ இன்பதுன்ப 
மோகவடிவ துச்ச சம்சாரபாவனையும் சம்பவிக்கும் . 

விக்ஷேபசக்தியும் , எங்கனம் பழுதையி னஞ் 
ஞானம் தான் மறைக்குங் கயற்றின் கண் தன்னாற்ற 
லால் பாம்பாதிகளை யுற்பவிக்கச் செய்யுமோ அங்கனம் 
அஞ்ஞானமும் தான் மறைத்த ஆன்மாவின் கண் 
விஷேட சத்தியால் ஆகாசாதிப் பிரபஞ்சத்தைப் பிறப் 
பிக்கும் ; அத்தகைய ஆற்றலாம் . ( 18 ) “ தோற்றலாஞ் 
சக்தி சூக்குமமாதி , பிரமவண்டாந்தஞ் சகற் பிறப்பிக் 
கும் ” என்று அஃதறையப்பட்டுளது . லூதா (சிலந்தி , 
உலண்டு , ஊர்ண நாபி ) என்னும் பிராணியானது நூற் 
காரியப் பொருட்டுத் தற்பிரதானத்தானே நிமித்தமும் 
தற்காயப் பிரதானத்தானே உபாதானமும் ஆவ 
தொப்ப , இருசக்தியோடுற்ற அஞ்ஞானோபஹிதமாய் 
சைதன்பம் தற்பிரதானத்தானே நிமித்தமும் , தன் 
னுபாதிப் பிரதானத் தானே உபாதானமும் ஆம் . 

தமப்பிரதான விக்ஷேப சக்தியோடுற்ற அஞ்ஞா 
னோபஹித சைதன்யத்தினின்றும் ஆகாசம் , ஆகாசத்தி 
னின்றும் காற்று , காற்றினின்றும் கனல், கனலினின் 


( 18 ) வாக்கியசுதை 


16 


அத்தியாரோபப் பிரகரணம் . 


13 


றும் நீர் , நீரினின்றும் பூவும் உண்டாம் ;( 19 ) " இவ்வான் 
மாவினின்றும் ஆகாசம் உண்டாயிற்று என்றற்றொடக் 
கத்துச் சுருதியினானென்க, அவற்றில் ஜாட்டிய மிகுதி 
காண்டலின் தமப்பிராதான்யம் அதன் காரணத்திற் 
காம் ( ஆகாசாதிகாரண அஞ்ஞானத்திற்காம் ). அஞ் 
ஞான்று (சிருட்டி காலத்தில் ) சத்துவ ரஜஸ் தமகக்கள் 
காரணகுண நன்முறையே அவ்வா காசாதிகளின் மாட் 
இதிக்கின்றன . இவையே சூக்குமபூதங்க ளென்றும் 
தன்மாத்திரைகளென்றும் அபஞ்சீகிருதங்களென்றும் 
கூறப்படுகின்றன . 

இவற்றினின்றும் ஆக்குமாரீரங்களும் தூலபூதங் 
களு முண்டாகின்றன . 

சூக்குமச ரீங்கள் பதினே பூவயவங்களாய லிங்க 
சரீரங்கள் . 

அவயவங்களோ ! ஞானேந்திரிய பஞ்சகமும் , 
புத்தி மனங்களும் , கன்மேந்திரிய பஞ்சகமும் , வாயு 
பஞ்சகமும் என்பனவாம் . 

ஞானேந்திரியங்கள் , சுரோத்திரம் , துவக்கு , 
சக்ஷ , சிங்கவை , கிராணமெனப பெயரியனவாம் . 
இவை ஆகாசாதிகளின் வியஸ்த சாத்துவிகாம்சங்களி 
னின்றும் தனித்தனி முறையே உதயமாகின்றன. 

புத்தி யென்பது நிச்சயவடிவ அந்தக்கரணவிருத் 
தியாம் . 

மனமென்பது சங்கற்ப விகற்ப வடிவ அந்தச் 
காண விருத்தியாம் . 

இவற்றின் கண்ணேயே சித்த அகங்காரங்கட்கு 
அடக்கமாம் . இவை மற்றா காசாதிமாட் டுற்ற மிலித 


( 19 ) தைத்திரியோபநிடதம் - 2-1-1 


14 


வேதாந்த சாமாமிருதம் . 


வ 


( ைறு சேர்ந்த ) சாத்துவிகார்சங்களினின்றும் உதய 
மாகின்றன . இவற்றிற்குப் பிரகாசவடி வத்தன்மையுண் 
டைடயின சாத்துவிகாம் சி காரியத்துவமாம். 

இப்புத்தி ஞானேந்திரியங்களோடு கூடி விஞ் 
ஞானமயகோசமாம் . இது கர்த்துருதவ போகதுஎருத்வ 
* கித்துவ துக்கித் துவாதி அபிமானத தன்மையானே 
இகலோக பரலோக கமனவானான வியா வகாரிக ஜீ 
னெனக் கூறப்படுவன் . 

மனமோ ஞானேந்திரியங்களோடு கூடியதாய் 
மனோமய கோரமாம் . 

கன்மேந்திரியங்கள் வாக்கு பாணி பாதம் பாயு 
உ.பஸ் தமெனப் பெயரியனவாம் . இவை மாமுகாசாதி 
களின் விபஸ்த இர ஜோம்சங்களினின்றும் தனித்தனி 
முறையே பிறர்கின்றன . 

வாயுக்கள் : பிராணன் , அபானன் ,, வியானன் , 
உதானன் , சமானன் 

என்பனவாம் . பிராணன் முன் 
காடையுடையோன் ; முகதினுனிக கோவாசி . அபானன் 

பெறறோன் ; பாயுவ நித் தானவான் . 
வியானன தசதிசை நடையுடை யோன் ; சரீர முழுச் 
சஞ்சாரி . உதானன் கண் ! -க தானியன் ; 
யுடையனாய 

ய உற்கிரமணவாயு வாம . சமானன் சரீர நடு 
வட் டங்குபவனாய் அயின்று மாந்திய அன்னாதி சமீ 
கரண கானாம் (சாமியாவஸ்தையைச் செய்பவனாம் ) . 

சிலரோ , நாகன் கூர்மன் கிருகலன் தேவத்ததன் 
தனஞ்சயன எனப் பெயரிய ஐந்தன்னிய வாயுக்கள் 
இருக்கின்றனவென்று கூறுகின்றனர் . ஆண்டு , நாகன் 
உறகாரம் ( வாரு நி ) செய்பவனாம் ; கூர்மன் விழித்தல் 
செய்பவனாம் ; கிருகலன் பசியையுண்டுபண்ணுபவனாம் ; 


பின்னடை 


மேன்டை 


அத்தியாரோபப் பிரகரணம் . 


15 


--- 


தேவதத்தன் கொட்டாவிகொள்ளச் செய்பவனாம் ; தன 
ஞ்சயன போஷணஞ்செய்பவனம் , இவற்றிற்குப் பிரா 
ணாதிகளிலடக்கங் கூடலிற் , பிராணா திக ளந் தேயெனச் 
சில கூறுவர் . 

இப்பிராண தி பஞ்சகம் , ஆகா சாதியின் கனுள்ள 
மிலி த இர ஜேம்சத்தினின்று திக்கிறது. இப்பிராணாதி 
பஞ்சகம் கன்மேந்திரியங்களோடு ஈ. டி யதாய்ப்பிரான 
மய கோசமாம் . இதற்குக் தொழில் வடிவத்தன்மை 
யானே இரஜோம் காரியத் தன்மையும் இக்கோசங் 
களின் மத்தியில் விஞ்ஞானமபன் -- ஞானசக்திமான் , 
கர்த்தா வடிவன் ; மனோமயன்-- இச்சாசக்திமான் ,, 
கரணவடிவன் ; பிராணமயன் -கிரியாசக்திமான் , காரிய 
வடிவன் ; தகுதிக்ககைமையானே இன்னணமிவற்றின் 
பதப்பென கூறுகின்றனர் . இம் முக்கோசங்களும் 
ஒருங்கு கூடிச் சூக்கும சரீரமெனர் சொல்லப்படும் . 

ஈண்டும் , அகில சூக்கும சரீரம் ஏகபுத் கிரிஷபத் 
தானே வனம் போம் சலாசயம் போலேனும் சமஷ்டியும் , 
அனேகக்கிவிஷபத்தானே தருபபோ ஸ்போலே 
னும் வியஷ்டியுமாம் . இச்சமஷ்டியபாக சைதன்யம் 
சூத்திரான்மா, இரணியகருப்பன் , பிராணன் என்றும் 
கூறப்படும் . யாண்டு முட்புகுந்திருத்தலினானும் , ஞானம் 
இச்சை கிரியைச் சத்திமத் துபகிதத் தன்மையானும் 
என்க . இதற்குச் சமஷ்டி. காலப் பிரபஞ்சாபேக்ஷை 
யானே சூக்தமத் தன்மையாற் சூச்கும சரீரம் , விஞ் 
ஞான மயாதி முக்கோசம், நனவா தனைமபத் தன்மை 
யாற் கனா, அதனானேயே, நூலப்பிரபஞ்ச லயத்தானம் 
எனவும் கூறப்படும் . 


16 


வேதாந்த சாராமிருதம் . 


இவ்வியஷ்டி யுபகித சைதன்யம் தைஜசனாம் ; 
தேஜோமய ,அந்தக்காண் உபகிதத் தன்மை யுண்மை 
யின் . இதற்கு மிவ்வியஷ்டி தூல தேகாபேக்ஷையானே 
சூக்குமத் கன்மையா னென்னு மேதுவினானேயே சூக் 
குமதேகம் விஞ்ஞானமயாதி முக்கோசம் . நனாவாதனை 
மயத் தன்மையாற்கனா; அதனானேயே, தூலசரீரலயத் 
தான மெனவுங் கூறப்படும் , 

இச்சூத்திரான்ம தைஜசர்கள் அக்கால் பனே 
விருத்திகளால் 

சூக்கும விஷயங்களை யனுடவிக் 
கின்றனர் ; ( 21 ) மிகப்பகுத் துண்போன் தைஜ 
சன் ” என்றற்றொடக்கத்துச் சுருதியானென்க. ஈண் 
டும் , சமஷ்டி வியஷ்டி- கட்கும் அதனூபகித சூத்திரான் 
மாதைஜசர்கட்கும் , வனந்தருப் போன்றும் , அதனவர் 
சின்ன ஆகாசம் போன்றும் , ஜலாசயம் ஜலம் போன் 
றும் , அதினுற்ற பிரதிபிம்ப ஆகாசம் போன்றும் அபே 
தமாம் ; இன்னணம் சூக்கும சரீர உற்பத்தியாம் . 

தூலபூதங்களோ பஞ்சீகிருதங்களாம் . பஞ்சீகரன 
மோ , ஆகாசாதி ஐந்தனுள் ஒவ்வொன்றை யிருகூறாய்ச் 
சமமாய்ப் பகுத்து அப்பத்துப் பாகங்களுள் முதலன 
வாய ஐந்து பாகங்களைத் தனித்தனி நான்கு கூறாய்ச் 
சமமாய்ப் பகுத்து , தன்ற னிரண்டாவ கரைப் பாகப் 
பரித் தியாகத்தால் வேறு பாகங்களில் அந்நான்கு பாக 
ங்களின் சேர்க்கையாமென்க. ( 22 ) " வகிர்ந்திரண்டொ 
ன்று நால் வகைசெய் தாதியைத் , தகவித ரங்களிற் சாத் 
தவவ்வைந் தாம் என்று அஃதறையப்பட்டுளது . இத 
ற்குப் பிரமாணமின்றென்று சங்கியாதொழிக; திரி 

( 21 ) மாண்டூக்ய உபநிடதம் - 4 . 
( 22 ) பஞ்சதசி -1-23 . 


அத்தியாரோபப் பிரகரணம் , 


17 


விருக்காண சுருதியினாற் பஞ்சீகரணத்திற்கும் உப 
லக்ஷணத்தனமை யுண்மையின் ; ஐந்திற்கும் ஐவடிவத் 
தன்மையிற் சமான மிருப்பினும் அவற்றினுள்ளும் 
( 233 ) " விசேடத்தன்மையா னவ்வாத மவ்வாதம் " என் 
னும் நியாயத்தான் ஆகாசாகிக் கூற்றுச சம்பவிக்கு 


மென்க . 


- 


கம் 


அநஞான் றாகாரத்தின்கண் ணொலியும் , வாயு 
வின் கண் ணொலி யூறுகளும் , அழலின்கண் ணொலியூ 
றுருவங்களும் , நீரின்கண் ணொலி யூறு ருவ விரதங் 
களும் , பிருதிவியின் கண் ணொலி யூ மருவ விரத நாற் 
றங்களும் நன்கிலங்கா நிற்கும் 

இப்பஞ்சகிருத பூகங்களினின்றும் , பூலோகம் - 
புவலோகம் - ஈவலோகம் மகலோகம் - ஜனலோகம் 
தபலோகம் சத்தியலோகம் என்னுமிந்நாமங்க ளியையப் 
பெற்றனவாய் மேனமே லிருப்பனவும் , அதலலோ 
கம் - விதல லோகம் - சுதலலோகம் - இரசாகல லோ 
தலாதலலோகம - மகாதலலோகம் 

பாதாலலோ 
கம் எனப் பெயா பெறுவனவாய்க் கீழ்க்கீழிருப்பன 
மாய உலக நகளூரு , பிரஹ்மாண்டமும் , அதனுள்ளுற்ற 
நால்வகைத் தால சரீரங்களும் , அவற்றிற் சூசிதமாய 
அன்ன பானாதிகளும் உற்பத்தியாம. 

நால்வகைத் தேகங்களோ ஜசாயுஜம் அண்டஜம் 
உற் பிஜ்ஜர் வே தஜம் எனப்பெயர் பெறுவனவாம் . 

ஜராயுக்க ( பைகளினின்றும் பிறப்பனவாயமனுட 
பசுவாதிகள் ஜராயுஜங்களாம் . அண்டங் ( முட்டை )களி 
னின்றும் பிறபயனவாய பறவை பன்னகாதிகள் அண் 
( 23 ) பிரஹ்ம சூத்திர z -4-22 

3 


18 


வேதாந்த சாராமிருதம் . 


தமா 


டங்களாம் . பூமியைப் பிளந்து பிறப்பன வாய கக்ஷ 
(புற்கொடி ) விருக்ஷாதிகள் உ . பிஜ்கங்களாம் ; வேர் 
வையினின்றும் பிறப்பாரவாய யூகமசகாதிகள் (பேன் 
கொதுகா திகள் ) சுவேதஜங்களாம். 

ஈண்டும் , சதுவித சகல தாலசரிரம் ஏகானேக 
புத்தி விஷயத்தானே வனம் போற் சலாசயம் போன் 
றேனும் சமஷ்டியும் , கருப்போற் சலர் போன்றேனும் 
லியஷ்டியுமாம் . இரசமஷ்டி யாஹித சைதன்யம் வை 
வானா னென்றும் , விபட்டென்றும் விளம்பப்பெ 
றும் ; எல்லா நரா பிமானித் தன்மையானும் பல்வித 
யிலங்குந் தன்மையானு மென்க . இதற் கீர் மஷ்டி 
தல சரீரமாம் . அனனவிகாரத் தன்மையானே அன்ன 
பரிகாசம்; தூல போகா பகனத் தன்மையானே 
தல சரீரம் , ஓவெனலம் நவிலப்பெரர் . இவ்ளிய 
ஷ்டி யாத சைதனயம் 

விசுவனென 

விளம்பப் 
பெறுவன் . சுக சம புரிராபிமானத்தை விட மல தூல 
சரீபாதிப் பிராஷ்டத் தகமை ( நுழைந்த தன்மை ) 
யுண்மையின் என்க . இவ தமிவ்வியஷ்டி 

நல சரீ 
மாம் ; அன்னவிகாாத தன்மையான் 

எதுவி 
னானே அன்னடா கோர nt; நேைர் நவில | 
பெறும் . 

அக்காலிவ்வில்வ வைம்வாதாநள், திக்த, வாதம் , 
அருக்கன் , வருணன் , அஸ்வினி குமாரர் , என்பவரான் 
முறையே பேளிய கா தா தி யிந்திரியரைந்தால் முறை 
யே ஓசை யூறுருவ விரதநாற்றங்களும் , அக்னி இக் 
திரன் உபேந்திரன் யமன் பிரஜாபதி என்பவரான் 
முறையே பேனிய வாக்காதி இந்திரிய பஞ்சசுத்தான் 
முறையே வசனம் ஆதானம் கமனம் விசர்க்கர் ஆனந் 


| 


I 


எனனும் 


. 


அத்திய ரோபப் பிரகரணம். 


19 


சந்திரன் 


தவ 


போன்றும், 


போன்றும் , 


தம் என்பனவும், 

பராமுகன சங்கரன் 
அசாதன எனபவரான் முறையே யேவிய மனம் புத்தி 
அகங்காரம் சித்தம் எனப் பெயரிய உட்பொறி நான் 
கால முறையே சங்கற்ப நிசசய * அகங்காரய சைத் 

நரூம் எனலு மிவ்வெல்ல த நூல் விடயங்களை 
பயனுபளிப்பார்கள் ; ( 24) “ ஜாகரித ஸ்தானம வெளிப் 
பிரஞஞன் எனபதா 

மறையாற காண்க . 
ஈண்டும் இத்தூல வியஷ்பு சமஷ்டி கட்கும் அத 
னுபஹித வில்வ வைபவானராகட்கும் வனவிருக்ஷம 

அதனனவசசினன 

ஆகாச 
ஜலாசய ஜலபோன றும், அதனகற்ற 

பிரதிபிமய 
ஆகாசம் போனறும் முனபோல் அபேதமாம . இவ்வண 
ணம பஞசீகிருத பஞ்சபூதங்களி னின றும தூலப் பிர 
பஞ்ச உற்பத்தியாம் 

இத தால சூக்கும் காரண்ட பிரபஞ்சங்களின் சம்ஷ் 
டியும் ஒரு மகாப்பிரபஞ்சமம்; எனைம அவா தா 
வனங்களின் சமஷ்டி யொரு பெருவனமாமோ, எங் 
னதான் அவாந்தா ஜலா சயங்களின் சமஷ்டி யொரு 
மகா ஜலாசயமாமோ, இதனுபகிதமாய வைபவானபாதி 
ஈஸ்வர பரியந்தமாய சைதனயமும் அவாந்தரவனாவச 
சின்ன ஆகாசம் போனறும் , அவருதா கலாசபகதம் 
பிரதிபிமப ஆகாசம் போனறும ஒன்றேயாம . இமமகாப 
பிரபஞ்ச அதனுபஹித சைதன்யங்களோடும் தப்தாய 
பிண்டம் போல பகுக்கப்படாததாய அனுபஹிதரைத் 
ன்யம் ( 25 ) " துணிலாய் இவ்வெல்லாம் பிரஹ்மமே 
என்னும் மெய்ம்மொழிக்கு வாசசியமாம் , 

பகுக்கப 
அக்ஙகார விஷய கருவம் , சித்தவிஷய ஸ்மரணம் . 
( 24 ) மாண்டூக்கிய வுபநிடத 3 
( 25 ) சாந்தோக்கிய உபநிடதம் - 3-14-1 


20 


வேதாந்த சாராமிருதம் . 


தன் 


பெற்றதாய் இலக்கியமாம் . இன்னணம் வஸ் , துளின் 
கண் அவஸ்துவின் ஆரோபமாய 

அத்தியாரோபம் 
சாமானியமாய்க் காட்டப்பட்டது . 

இஞ்ஞான்று பிரத்தியக்கான்மாவின் கண் இதை 
இதை இவர் இவர் ஆரோபிக்கின்ஷர் மான்று விசேஷ 
மாய்க்கூறப்பெறும் . அதிப்பிராகிருதர்களே !( 26) " ஆன் 
மாவுரனாய் மைந்தன் " என்பதாதி சுருதியானும் , 
பாற்போற் புத்திரன்பாலும் பிரியங் காண்டலினானும் , 
மைந்தன் புஷ்டனாயினும் நஷ்டனாயினும் யானே புஷ் 
டனும் நஷ்டனும் என்பதாதி யனுபவத்தானும் மைந் 
தன் ஆன்மாவென வழங்குகின்றனர் . 

சார்வாகரோ:-(27) “ அவ்விப்புருடன் அன்னாச 
மயன் என்பதாதி சுருதியினாலும் , ரிபற்றிய இல்லத் 
தினின்றும் தன் சுதனை விட்டேனும் தனது வெளிவரு 
கை காணலானும் , “ பருத்தேன் இளைத்தேன் என்ப 
தாதி யனுபவத்தானும் துலவாகம் (சரம் ) ஆன்மா 
வெனச் சொல்லா நிற்பர். 

வேறு சார்வாகர் : - ( 28 ) அப் பிராணன்கள் ( அவ் 
விந்திரியங்கள் ) பிதாவாய பிரஜாபதியை யடைந்து - P 
னஎன்பதாதி சுருதியினாலும் , பொறிகளின் றேற் சரீர 
சலன மினமையினானும் , 

" குருடன் யான செவிடன் 
யான் என்பதாதி யனு வந்தாலும் இந்திரியங்கள் 
ஆன்மாவென இயம்புவர் . 

வேறு சார்வாகர் - ( 29 ) வேறு உள்ளான் மாப் 
ணமயன் " என்பதாதி சுருதியினானும் , பிராணனின் 
( 26 ) கெளஷதகி பிராஹ்மணோப நிடதம் - 2-11 . 
( 27 ) தைத் திரியோப நிடதம் - 2-1-1 , 
( 28 ) சாந்தோக்யோப நிட்தம் - 5-1-7 . 
( 24 ) தைத்திரீயோப நிடதம் - 2-2-1 . 


அத்தியாரோபப் பிரகரணம் . 


21 


ன 


கையன் 

என்ப 
ஆன்மாவெனப் 


LJ I OOT 


13 


பனம் . 


றிப் பொறியா திகளின் சலனமேலாமையினானும் , யா 
னயிலும் வேட்கையன் யான்கை 

வேட் 
தாதி யனுபவத்தானும் பராணன 
பேசா நிற்பர் . 

வேறு சார்வாகபோ: - (3 (1) “ வேறு உள்ளான் பா 
மனோமயன் ”என்பதாகிரு.தியினாலும் , மனர் துயிலிற் 
பிராமைதி யபாவததானும் யான் சங்கற்பவான் , 
விகற்பவான் 

என்பதாதி யனுபவத்தாலும் , 
ஆன்மாவென மலரா நிறபா. 

பௌத்தபோ:-( 31 ) “ வேறு உள்ளான் மா விஞ் 
ஞான மயன் எனனுஞ சுருதியினானும் , கருத்தாவின் 
றேற் கரணத்திற் காற்றலின்மையினானும் , யான கர்த 
தா யான் போகதா என்பதாதி யலுபவத்தானும் 
புந்தி யான்மாவெனப் புகலா நிற்பர் . 

பிபாகர தார்ககப1 :-(:) Ra y உள்ளான் 

பனந்தமயன் என்பதாது சுருதியினாலும் , மதி 
பாதிகட்கு அஞ்ஞானத தினகண ணொடுக்க காண்ட 
லினானும் , யானஞன் ,, யானஞஞானி என்பதாதி 
யனுபவத்தாலும் அவளுமை ஆமாவென அறையா 
நிற்பர். 

பாட்டரோ: - ( 33 ) பிராஞனானனே யானந்த் 
பயன் ” என்பதாதி ஈருதியினாலும், துயிலிற் பிரகாச 
அப்பிரகாச மிருக்கலினா னும் , எனையானறியேன் " 
என்பதாதியனுபவத்தா, அஞஞானோபஹி , சை 
தன்யம் ஆன்மாவென அரையா நிறபா. 

( 30 ) தைத்திரீயோப நிடதம் - 2.3-1 . 
( 31 ) தை த்ரியோப நிடதம் - 2-4-1. 
( 32 ) தைத்ரியோப நிடதம் - 2-5-1 . 
( 33 ) மாண்டூக்ய உபநிடதம் - 5 . 


22 


வேதாந்த சாராமிருதம். 


வேறு பௌத்தர் :-( 34) “ இது முன் அசத்தாக 
வே யிருந்தது ” என்பதாதி சுருதி பினானும் , துயிலில 
மாவையும் இன்மையினானும் , யான றுயிலின்கண் 
ணிருந்தேனில்லை " என எழுந்தானுக்கு இயற்கை ஆரா 
ய்ச்சி விஷய அனுபவ மிருததலினானும , சூனியம் ஆன 
மாவெனச் சொல்லா நிற்பர் . 

இப் புத்திரா திகட்கு அனான் மத்வ மியம்பப 
பெறும். 

இவ் வதிப்பிராகிருதாதி வா தியர் கூறிய சுருதி 
புக்தி யனுபவ ஆபாசங்களில் முன் முன மொழிந்த 
சுருதி யுக்தி யனுபவ ஆபாசங்கட்குப் பிறபிற சுருதி 
புக்தி யனுபவ ஆபாசங்களான ஆன்மத் தன்மைப் பா 
தங் காண்டலின் மைந்தராதியாக கனான்மத்தனமை 
வெட்டவெளியாம் ; மேலும் " பிரத்தியக்கு , அத தூலம் . 
அசக்ஷ , அப்பிராணன , அமன்ன , அகாகதா , சைதன 
யம், சின்மாததிம் , சந்து " என்பதாதி பிரபல சுருதி 
விரோதத்தானும , இப்புத்திரன் முதற் சூனியமீமுய 
சடத்திற்குஞ்சை தனய விடயத்தன்மையானே கட 
போன்று அநித்தியத் தன்மை யுண்மையானும் 
பிரஹ்மமென்னும் அறிஞானுபவப பிராபலயத் 
னும் , அவ்வசசு ருதி யுக யனுடவ ஆபாசகெட்கும் 
பாதித்ததன மை யுண்மை யனுப , புத்திரன முத 
சூனியமீறாய் யாவும் அனானமாவேயாம் . ஆகை பினா 
லதையதை விளக்கும் நித்திய சுத்த புத்த முகத சத 
திய / இயல்பினதாய பிரதயாதச சைதனயமே ஆன்ம 
வஸ்து வென வேதாந்த விதவதனு பவமாம் . 

வவண் 
ணம் அத்தியாரோபம இபப்ப பெற்றது . 

அத்தியாபோபய பிரகாரணம் 

முறறிற்று 

--04 > 
( 34) சாந்தோக்யோப நிடதம் - 6-2-1 . 


யான 


தா 


3 -வது அபவாதப் பிரகரணம் . 


அபவா தமென்பது இரச்சு விவர்த்தமாய சர்ப்பக் 
திற்கு இரச்சுமாத்திரத்தன்மை போல் ,வஸ்து விவர்த்த 
மாய் அவஸ்துவாய அஞ்ஞானாதிப் பிரபஞ்சத்திற்கு 
வஸ் துமாத்திரத் தன்மையாம் . “ அரிய வண்மைய 
தாகியபல்தாய், விரிவ தைப்புகல் வார்கள் விகாரமே 
யரிய வின்மைய தாகி யயலதாய் , விரிவதைப் புகல்வ ." 
கள் விவர்த்தமே . என்று அஃதடை பப்பட் நகர், 

. 
அங்கனமன்றே: -- இப்போ காயதனமாய ( போகத்தில் 
கிடமாய ) ச துவித சகல . நாலசர் ஜாத மூர் , பாக் 
கிய வடிவ அன்னபானாதிகமும் , இதனிடமாம் வடிவம் 
பூவாதிரதுாத்தச புவனங்களும் , இதனிடமாம் வடிவ . 
பிரஹ்மாண்டமும் என்னும் இவை! 2 ம் இவற்றின் 
காணவடிவாங்கிருகபூக மாத்திரமாம் . இச்சக் 
தாதி விஷப் சகிக பகிருத பூதங்களும் சூக்கும் 
சரீஜாத ( கூட்ட மும் என்னுமிவையவம் இவற்றின் 
காரணவடிவ அரஞ் திருகபூத மாத்திரமாம் . இசசக் 
துவாதி குணாக்க அபஞ்சகிருகங்கள் , உற்பத்தி விபரீ 
தக் கிரமமாய் இகன் காரணபூத அஞ்ஞானோபஹித 
சைதன்ய மத்தியாகின்றன . இவ்வஞ்ஞானமும் அஞ் 
ஞானோ ஹித 3 சதன்யமாய ஈர்வாதிகமும் இதய) 
தார பூத அனூ ஹிகசைதன்யரூமாய துரீயர் பிர 
ஹம மாத்திரமாம். 

இவ்வத்தியாரோ அபவாதங்களால் தத்துவம் 
பதார்த்த சாதன மும் துணிபப்பெற்ற தாம் . அங்கன 
மன்றோ: - அஞ்ஞானாதி சமஷ்டியும் , இதனுபஹிதசர் 
வஞ்ஞத்வாதி விசிஷ்ட சைதன்யமும் , இதனனுபஹித 


| 


24 

வேதாந்த சாதாமிருதம். 
மும் என்னும் இம் மூன்றும் தப்தாய பிண்டம்போல் 
ஒருமையாய் ஒளிர்வத தத்பக வாசசியார்த்தமாம் ; 
இவ்வபாதியாகிக ஆகாபபூகமாய அனுபகித சைகன் 
பம் தத்பத இலலூயார்க்தமா . அஞஞானாதி விய 
ஷ்டியும் , இதனு கிதமாய அறபஞஞத தன்மையாகி 
விசிஷ்ட சைதனயமும் , இகனனூகிதமும் என்னுமிம் 
மூன்றும் தபதாயபிண்டம் போல ஒருமையாய் ஒளிர் 
வதே துவம்பத வாசசியார்த்தமாம் ; இன்பாதியாகிக 
ஆதாரபூகமாய அனுபகித பிரத்தியக்கானந்த ரூபமாய 
துரீய சைதன்யம் தவமாத இலக்கியார் ததமாம் . 
அபவாதபிரகாணம் 

முற்றிற்று . 


4 - வது மசாவாக்கியப் பிரகரணம் . 


இனி மகாவாக்கிய பொருள் வருணிக்கப்படும் : -- 
இத்தத்துவமசி வாக்கியம் சம்பாகத்திர பததால் அக 
ண்டாாதத போதகமாம் . சாபந்தத்திரமமென்பது பத 
ஙகட்கு சாமான கிகரண்ய மும , பதார்த்தங்கட்கு 
விரேஷண விசேஷ்யபாவமும் , பிரத்தியககானம லக்ஷ 
ண (லக்ஷr) ங் கட் 4 , - க்ஷியலக்ஷாை பாவ் பு.மெனவாம் . 
" சாமானாத காண்ய , விசேஷண விரேஷ்யதை , இல 
க்ஷிய இலக்ஷணசமபதம் என்னுமிம்மூன்றும் பதார்த் 
கப் பிரத்தியக்காமாக கட்காம பதார்த்த வகட்கும் 
பிரத்தியககான்மாவி ” கும் கனறேனும் , பதத்திற்கும் 
அர்த்தத்திற் தம பிரத்தியக்கான்மாவிற்கு மென்றே 
னுங் கொள்க ) " என்று அஃதறையப்பட்டுளது . 


25 


மகா வாக்கியார்த்தப் பிரகரணம் . 


சாமான திகாண்பசம்பந்தமாண்டெங்கனம் :-சோ 
பர் தேவகத்த : ( அந்தத் தேவத்ததனே இந்தத் தேவகத் 
தன்) ” என்னுமிவ்வாக்கியத்தின் கண் அக்கால விசிஷ்ட 
தேவதத்தவாசக “ ஸ ( அக்கத் தேவதத்தன் ) சப்கத் 
திற்கும் , இக்கால விசிஷ்ட தேவததகவாசக அயம் ” 
( இந்தத்தேவதந்தன் ) சப்தத்திற்தர் , ஒரு பிண்டக் 
திற் றாற்பரியசம்பந்தமாம் ; அங்ஙனம் ஈண்டு " தத்துவ . 
மசி " என்னும் வாக்கியத்தினும் பரோக்ஷத்வாதி விசி 
ஷ்ட சைதன்யவாசக தற்பதத்திற்கும் , அபரோக்ஷத் 
வாதி விசிஷ்ட சைதன்யவா 15 து வம்பதத்திற்கும் ஒரு 
சைதன்னியத்தின் கண் தாதாய சம்பந்தமாம் . 

விசேஷண விசேஷ் படாவ சம்பந்தமோ: - எங் 
ஙனம் அவ்வாக்கியத்தின் கண்ணேயே சய்தார்த்த 
மாய அக்கால விசிஷ்ட தேவதத்தனுக்கும் , " அயம் " சப் 
கார்த்தமா இக்கால விசிஷ்ட தேவதத்தனுக்கும் பா 
ஸ்பரம் பேதி நீக்கத்தானே விசேஷண வி சேஷ்ய 
பாவமாமோ , அங்கனம இவ்வாக்கியத்தின் கண்ணும் 
தத்பதார்த்த பரோக்ஷத்வாதி விசிஷ்ட சைதன்பக் 
திற்கும் வம்பதார்தத அபரோக்ஷதவாதி விசிஷ்ட 
சைதன்யத்திற்கும் பாஸ்பரம் பேத கேச ததானே விசே 
ஷண விசேஷ்ய பாவமாம் . 
க்ஷிய லக்ஷண சம்பந்த மோ : 

: - எங்கனம் ஆண் 
சப்க 

சப்தங்கட்கேனும் 
அதனர் . கங்கட் கேனும் விருகத அக்கால இக்கால 
விசிஷ்டத் தன்மையின் பரித் தியாகத்தானே அவிருக்க 
கேவதக்கனோடு கூட லக்ஷிய லக்ஷணபாவமாமோ , 
அங்கன மிவ்வாக்கியத்தின் கன்லும் தத்துவம் பதங் 
சட்கேனும் அதனர்த்தங்கட் கேனும் விருத்த பரோ 

4 


டே 


அயம் 


. 


26 


வேதாந்த சாராமிருதம் . 


க்ஷத்வ அபரோக்ஷத்வாதி விசிஷ்டத்தன்மைப் பரித் 
தியாகத்தானே அவிருத்த 

சைதன்யத்தோடு கூட 
லக்ஷிய லக்ஷணபாவமாம். இஃதே பாகலக்ஷணை எனப் 
பகரப்பெறும் . 


இவ்வாக்கியத்தின் கண் நீலம் உற்பலம் " என் 
னும் வாக்கியம் போல் வாக்கியார்க்கம் பொருக்கமின் 
மும் ; ஆண்டு லே பதார்த்தமாய நீலகுணத்தின் படம் 
பல பதார்த்தமாய உற்பல திரவியத்தின் வெண்மைப் 
படாதி பேத நீக்கத்தானே அன்னியோன்னிய விசே 
ஷணவி சேஷ்யாபாலசம் சர்க்கத்திற்குமேனும் , அன்யதா 
EC ஷ்டத்திற்கும் அன்யதாத்திற்குமேனும் , அ.கனைக் 
கியத்திற்குமோனும் , வாக்கியார்த்தத்வ அங்கீகாரத்தின் 
கண் வேறு பிரமாண விரோதமின்மைரின் அவ்வாக்கி 
யார்த்தம் பொருந்துகின்றது . ஈண்டோ கத்பதார்த்த 
பரோக்ஷத்வாதி விசிஷ்ட சைதன்யத்தின் துவம்பு 
தார்த்த அப்ரோக்ஷத்வாதி விசிஷ்ட சைகன்பக்தின் 
பரஸ்பர போக நீக்கத்தானே விசேஷண விரேஷ்பபாவ 
சம்சர்ககத்திற்கும் , அன்யதர விசிஷ்டத்திற்கும் அன்ய 
காத்திற்கும் , அதனைக்கியத்திற்கும் வாக்கியார்த்தத்வ 
அங்கிகாரத்தின் கண் காட்சி பாதிப் பிரமாண்ட விரோ 
தக்கான் வாக்கியர்த்தம பொருந்துகின்ற தின்றாம் . 
( 3.5 ) வி கலசம் சர்க்கமேனும் விசிட்டமதேனு மீண்டுச் , 
சகதருவாக்கியார்த்தஞ் சம்மதமன்றதாகுர் , தகு மகண் 
டைகமாகத் தரிராத் தன்மையானே , மிகுதரு வாக்கி 
யார்த்தம் விதுஷரி னுடன் பாடாமே. " என்று அஃதறை 
யப்பட்டுளது . 


( 35 ) வாக்கிய விருத்தி - 38 


மகா வாக்கியார்த்தப் பிரகரணம் . 


27 


ஈண்டு " கங்கையின் கண்ணிடைச்சேரி பிருக்கின் 
றது என்னும் வாக்கியம்போல் விட்ட இலக்கணையும் 
பொருத்தமின்றாம் . ஆண்டு , நங்கை யிடைச்சேரிகளின் 
ஆதா ) ஆதேய பாவவடிவ வாக்கியார்த்தம் முற்றினும் 
முரலுகின்றமையின் , வாக்கியார்த்தத்தை முற்றினும் 
விடுத து அகன் ரம்பா திதீரஇலக்கணை ஈகுப் பொருத்த 
மிருத்தலின் விட்ட இலக்கணை பொருத்தமாம் . ஈண் 
டோ பரோக்ஷ அபரோக்ஷசைதன்ய சநத்வ வடிவ 
வாக்கியார்க்தத்தின் பாகமாத் திரத்திற் பகை யிருதத 
லின் பாகாந்தாததையும் விடுத்து அன்னிய இலக்கணை 
க்குப் பொருத்தமின்மையின் விட்ட இலக்கணை பொ 
ருத்த மின்றம் . கங்கை யென் லும்பத தற்பொருள் 
வீடலாற் றீர பதார்த்தத்தை எங்ஙனங் குறிப்பிக்கின்ற 
தோ , அங்கனம் தற்பதமேனுந் துவம்பதமேனும் தற 
பொருணீக்கத்தானே நிவம்பதப்பொருளையேனும் தம் 
பதப் பொருளையேலும் குறிப்பிக்கலாம் . ஆதலின் , யாங் 
கனம் விட்ட இலக்கணை பொருத்த மினமெனப் புகலற்க; 
ஆண்டுக் பதங் கேட்கப் படாமையின் அகன் பொ 
ஈட் டோற் முக்கால் இலக்கணையான் அதன் மீமுற்ற 
விழை விருப்பினும் , தத்துவம் பதங்கள் கேட்கப் படு 
லின் அதன பொருட் டோற்றயாங்கால் , இலக்கணை 
யான் மீண்டன்யதரபகத்தா லனயத பதப்பொருட் 
டோற்றவிழை வின்மையினென்க . 

ஈண்டு சிவப்புச் செல்கின்றது என்னும் வாக்கி 
யம் போல் விடாத இலக்கணை யு மியையாதாம் . ஆண்டு, 
சிவப்புக்குணச் செல்லல்வடிவ வாக்கியார் ததம பாண் 
படுதலின் அதர்வா விடாமல் அதற்குப் பற்றுக்கோடாய 
பரியா தி யிலக்கணையான அதன் முரண்படல் னீக்க மேல் 
லின் விடாத விலக்கணை யியையு மெனக் காண்க . 


க 


28 


வேதாந்த சாராமிருதம் . 


பு 


ஈண்டோ பரோக்ஷத்வ அசோக்ஷத்வாதி விசி 
ஷ்ட சைதன்ய ஏகத்வ லாக்கியாத்தம் முரண்படுத 
லின் அதனை விடாமல் அதன் சம்பந்தியாய யாதா 
மோர் பொருள் குறிப்பிக்கப்படினும் அதன் முரண் 
படல் னீக்க பேலாதொழிதலின் விடாத விலக்கணை 
இயையாததேயாம் . தற்பதமேனும் துவம் பதமேனும் 
தற்பொருட் பகைபங்கிசந் தனாதலான் அபலங்கிசத் 
சோடுற்ற துவம்பதப் பொருளை யே.லும் தற்பதப்பொ 
ருளையேனும் குறிப்பிக்கலாம் ; ஆகலின் யாங்கனம் 
அயலாற்றால் பாக விலக்கணையி னுடன்பாடாமெனப் 
பநாற்க; ஒரு பதத்தால் கற்பொருளங்கிச வயற் தப் 
பொருளிரண்டின் இலக்கணை ரியையாத்தானும் , அயற 
பதத்தால் அதன் பொருட், டோற்றமாங்கால் இலக்க 
ணையான் மீண்டதனறோற்ற விழைவின்மை யி 

மன்னும் 
என்க . 

ஆகையினான் மாங்கனம் சோயந் தேவதத்தா 
வின்னும் வாக்கியமேனும் அதன் பொருளேனும் புக் 

க்கால விசிஷ்ட தேவதத்த வடிவ வாக்கியாரத் 
தந்திறகு அங்கிசகதில் முரளிருத்தலின் முரணாய 
அக்கால இக்கால விசிஷ்டாங்கிசத்தைத் தணர்ந்து மு 
பனில்தாய தேவதத்தாங்கிச மாத்திரத்தைக் குறிப்பிக் 
கினறதோ , அங்ஙனம் தததுவம் 

சி என்னும் வாக 
கியமேலும், அதன் பொருனேனும் பரோக்ஷத்வ அப 
ரோக்ஷத்வாதி விசிஷ்ட சைதன்ய கத்வவடிவ வாக்கி 
யார்த்தத்திற்கு அங்கிசத்தில் முனிருத்தலின முர 
ணய பரோக்ஷத்வ அபரோக்ஷந்வஷ்டாங்கிசத்தை 
விடுத்து முரணிலதாய அகண்ட சைதன்ய மாத்திரத் 
தைக் குறிப்பிக்கினறதென் றுணாக 

மகா வாக்கியார்த்திப் பிரகாணம் 

முற்றிற்று. 


கால் 


5. அனுபவ வாக்கியார்த்தப் பிரகரணம் . 


இனி யிஞ்ஞான்று “ அஹம் பிரஹ்மாஸ்மி ” (யான் 
பிரஹ்மயாயிருக்கின்றேன் ) என்னும் அனுபவவாக்கியார் 
ததம் வருணிக்கப்படும் . இன்னணம் ஆசிரியரால் அத் 
தியாரோப அபவாத வாயிலாய்த் தத்துவம் பதார்த்தங் 
கள் சோதிப்பிக்கப்பட்டு வாக்கியத்தான் அகண்டாரத்த 
மறியப்படின் அதிகாரிக்கு " யான் நித்தியத்த புத்த 
முக்த சத்திய சுபாவ 

சுபாவ பரமானந்த அனந்த அத்வயப் 
பிரஹ்மயா யிருக்கின்றேன் என்னும் அகண்டாகார 
வடிவ சித்த விருத்தி யுற்பன்னமாம் . அதுவும் சிற்பிர 
பிம்பத்தோ டுற்றதாய்ப் பிரகதியக கபின்ன பராஹ் 
மத்தை விஷயஞ்செய்து அதன்கணுற்ற அஞ்ஞானத் 
தையே பாதிக்கின்றது ; அக்காற் படத்தின் காரண 
தந்து தாகமாங்காற் படதாகமாவதொப்ப அகலகாரண 
அஞ்ஞான மழியுங்கால் அதன் காரிய மியாவுமழிதலின் 
அதனுள்ளடங்கிய அகண்டாகாரவடிவ சித்தவிருத்தி 
யும் பாதிக்கப்படும் . ஆண்டுப் பிரதிபிம்பித சைதன்ய 
மும் , விளக்கொளி இரவி யொளிவிளக்க ஆற்றலற்றதாய் 
அதனாற் குன்றியதேபோல் , தானே யொளிர்வதான 
பிரத்தியக்கபின்ன பாப்பிரஹ்மத்தை யொளிர்விக்கும் 
யோக்யதையற்றதாய் அதனாற் குன்றியதாய்த் தனக் 
குபாதிபூதமாயிராநின்ற அகண்ட விருத்திபாதித மாத 
லின் ஆடியின் றாயின் ஆனனப் பிரதிபிம்பம் ஆனனமா 
த்திரம் ஆவதேபோல் பிரத்தியக் கபின்னப் பரப் 
பிரஹமமாத்திரம் ஆமென் றறிக . 


30 

வேதாந்த சாராமிருதம் . 
இன்னணமாகவே , விருத்தி வியாபயத்வ அங்கீ 
காத்தானும் , பலவியாப்பத்வப் பிரதிஷேதப்பிரதிபா 
தனத்தானும் , ( 36 ) " மனத்தானேயே காணத்தக்கது 
( 37 ) " எதுமனத்தான் மனனிக்கப்படாதோ மான்னு 
மிச்சுருதிகட் கவிரோதமாம் . 

( 38 ) “ அரியநறபொரு டன்னைப் பலத்தினாற் சுட் 
டொணாவென் , றரிய நூல்புக லாரிய ரோதின ரன்பி 
னானே " என்றும் , 

“ சேதனத்தின் , மெத்து பேதமை மாய்த் திடப் 
புத்திவிருத்தி வேண்டும் " என்றும் , 

சொயமிலங்குரு வாதலிற் றுன்னுறு சித்தின் 
போலி , பயனுறாது என்றும் 

அஃதறையப்பட்டுள்ளது . 

ஜடபதார்த்த ஆகாரவடி வசித்த விருத்திக்குச 
சிறப்புளது. அங்ஙன மன்சே : - " இதுகடம் என் 
னும் கடாகாரவடிவ சித்தவிருத்தி அறியப்படாக 
கடத்தை விஷயஞ் செய்து அதன் கண்ணுற்ற அஞ 
ஞானத்தை நீக்கும் வாயிலாய்த் தன் பாலுற்ற சிதா 
பாசனாற் சடமாய கடத்தையும் விளக்குகின்றது . 

( 39 ) " புத்தி யுட்செறி போலி பு மோர் குடம் புக்கு 
நிற்கு , மத்தினுட்புத்தி யாலறியாமை பழிந்து போ 

+ விருத்தி வியாப்பதவம் = கேவல விருத்திக்கு விஷய 
மாந் தன்மை . 
பல 

வியாப்யத்வம் - ஆபாசனோடு கூடிய விருத 
திக்கு விஷயமாந் தன்மை . 

( 36 ) பிருஹதாரண்யகோபரிஷத் - 4.4-14 . 
( 37 ) கேனோப நிஷத - 1-6. 
( 38 ) ஸ்ரீபஞ்சதசி - 7-57-58-53 . 
(30 ) ஸ்ரீபஞ்சதசி - 7 - 58 . 


சிரவணாதிப் பிரகரணம் 


31 


குஞ்,சித்தின் போலியினாற்குடந் தோன்றுறும் என்று 
அஃதறையப்பட்டுள்ளது . 

விளக்கொளிக்கூட்டம் இருட்கணுற்ற கடபடாதி 
களை விஷயஞ் செய்து அதன் மாட்டுற்ற இருளைப்போ 
க்கும் வாயிலாய்த் தன்னொளியால் அதனையும் விளக்கு 
கின்றது பங்கினமோ அங்ஙனமென்றுணர்க . 
அனுபவ வாக்கியார்த்தப் பிரகாணம் 

முற்றிற்று. 
----- 


6. சிரவணாதிப் பிரகரணம் . 


இத்தகைய தன்வடிவ சைதன்ய சாக்ஷாத் கார 
பரியந்தம் சிரவண மனன நிதித்தியாசன சமாதியனுஷ் 
டானத்தினபோக்ஷையிருத்தலின் அவையும் காண்பிக் 
கப்படுகின்றன : 

சிரவணமென்பது சட்வித லிங்கங்களால் அசேஷ 
வேதாந்தங்கட்கு அக்து விதீய வத்துவின் கண் தாற் 
பர்ய நிச்சயமாம் . இலிங்கங்களோ: - உபக்கிரமம் , உப 
சம்மாரம் , அப்யாசம் , அபூர்வதை , பலம் , அர்த்த 
வாதம் , உபாத்தி பெனப் பெயருற்றனவாம் . பிரகா 
ணத்தின் கண் முதலிலும் கடையிலும் 

பிரகா 
ணத்திற் பிரதிபாதிக்கப்பெறும் அருத்தத்தின் உப 
பாதனம் உபக்கிரம் உபசம்மாரங்களாம் . எங்ஙனம் : 
சாந்தோக்கியத்தின் ஆறாவதத்தியாயத்தில் “ (40 ) ஒன் 
றே அத் துளிதீயம் ” என்று முதலிலும் , ( 41 ) “ இதன் 

( 40 ) சாந்தோக்கியம் 6-2-1 
( 41 ) சாந்தோக்கியம் 6-8-7 . 


. 


32 


வேதாந்த சாராமிருதம் . 


வடிவ மிவ்வியாவும் என்று கடையிலும் , பிரகாணப் 
பிரதிபாத்தியமாய அத்துவிதீய வத்துவின் பிரதிபாதன 
மாமோ , பிரகரண மத்தியிலடிக்கடி பிரகாணப் பிரதி 
டாத்தியவத்துவின் பிரதிபாதன மப்பியாசமாம் ; எங் 
ஙனம் : - சாந்தோக்கியக் தின் கண்ணேயே மத்தியில் 
( 42 ) " கத்துவமசி என்று ஒன்பது முறை அத்துவி 
தீய வத்துவிற பிரதிபாதனமாமோ. 

பிரகரணப் பிரதிபாத் பமாய அத் துவிதீய வத்து 
வின் வேறு பிரமாணத்திறது விஷபமாகாமை அபூர்வ 
தைபாம் . எங்கனம : -சாரு தோபத்தின் கண்ணே 
யே அத்துவிதீயவத்துவின் வேறு பிரமாணத்திற்கு 
விஷயமாகாமையாமோ. (உபநிஷத் மாத்திர விஷயத்வ 
மெனவறிக) . பலமோ பிரகாணப் பிரதியாத தியமாய 
ஆக்மஞானத்திற்கேனும் (43 ) அதன் னுட்டானத்திற் 
கேனும் , ஆண்டாண்டு கேட்கப்பபெறும் பிரபோஜன 
மாம் ; எங்ஙனம் :-- சாக்கோக்கியத்தில் ( 11 " ஆசிரியவா 
னாய புருடனறிவன் அவனுக்கு ( அச்சவன் முத்தனு 
க்கு ) அவ்வளவேதாமதம் எவ்வளவு பிராரப்தம் விட 
வில்லையோ, பின் விதேக முத்தியை யடைவன் என்று 
அத்துளி யே வத்து ஞானத்திற்கு அகனடைவு பிர 
போசன மெனக்கேட்கட் பெறுமோ . ஆண்டாண்டுப் 
பிரகரணப் பிரதிபாத்தியத்தின் புகழ்ச்சி யருத்தவாத 
மாம் . எங்கனம் : -- ராந்தோக்கியத்தின் கண் ணேயே 
( 5 ) அப்பொருளை வினவினோனாகின்றாய் எ 

எதனால் 


( 42 ) சாந்தோக்கியம் -6-8-7 , 

( 43 ) அதனனுட்டானம்-ஞானானுகூல சிரவணாதி 
யனுட்டானம் . 

( 44 ) சாந்தோக்கியம் 6-14-2 . 
( 45 ) சாந்தோக்கியம் 6-1-3 


சிரவணாதிப் பிரகரணம் .. 


33 


ட 


கேளாதது கேட்கப்பெறுமோ , நினையாதது நினைக்கப் 
பெறுமோ, அறியாதது அறியப்பெறுமோ என்று 
அத்துவிதீயவத்துப் புகழ்ச்சியர்மோ. பிரகரணப் பிரதி 
பாத்திய அருக்தராதனத்தில் ஆண்டாண்டு கேட்கப் 
பெறும் யுக்தி உபாத்தியாம் . எங்கனம் : - சாந்தோக் 
கியத்தில் "( 46 ) எங்கனம் சௌமியனே ! ஒருமட்பிண் 
வுணர்வால் காரியம் யாவும் மண்மயம் என அறியப் 
பெற்றதாம் ; காரியமாயது வாங்கினாலாரம்பிக்கப்பெற்ற 
பெயர் மாத்திரத்துற்றது , மண்ணென்பதே யுண்மை 
யாம் ” என்காதியில் அக்தவியேவத்து சாதன மாய 
விகாரத்தின் வாக்காற்றொடங்கன் மாத்திரத்தன்மையில் 
யுக்தி கேட்கப்பெறுகின்ற தாமோ . 

மனன மோ , வேதாந்த அனுகுண ( சாதக ) மாய 
யுக்திகளால் , கேட்கப்பட்ட அத்துவிதீயவத் தவின் 
இடவிைடாது தொடர்ந்து சிந்திக்கலாம , 

விஜாதீயமாய நாயாதி விருத்தியின்றி அத்து 
விதீய வஸ்து சஜா யே விருத்திப் பிரவாஹம் நீதித்தி 
யாசனமாம் , 

சமாதி , சவிகற்பகமும் நிரவிகற்பகமுமென இரு 
விதமாம் . அவற்றுள் சவிகற்பகமென்பது ஞா துரு 
ஞானாதிவிகற்ப லபாயேக்ஷையின்றி அத்துவிதீயவத்து 
வின்கண் அவ்வாகார வடிவமாயசித்தவிருத்தியின் நிலை 
பேறாம் . அக்கால் மண்டியக கஜா தி புலப்படினும் மண் 
ணொளிர்வதொப்பத துவைதம பானமாயினும் அத்து 
விதவஸ் து விளங்கும் . ( 47 ) “ திருசி ஸ்வரூபமாய தா உம் , 

( 46 ) சாந்தோக்கியம- 5-1-1 . 

( 47 ) உபதேச சகஸரீ திருசி ஸ்வரூப பரமார்த்த தரிச 
னப் பிரகரணம் . 

5 


34 


வேதாந்த சாராமிருதம் . 


ககனோபமாயத உம் , பராயதூஉம் , சக்ருத்வியாத 
வாயதுடீம் , (ஒரு தன்மையானே விளங்குவதாய தூஉம் ) , 
அஜமாய தூஉம், ஏகாடாய் து உம் , அவேயகமாய காமம் , 
சர்வககமாயதாஉம் , அக்வயாயதாம். ஆய எஃக்ஷரம் 
அஃதே சததம் யானாகின்றேன் விமுக்தனோம் என்று 
அஃதறையப் பெற்றுளது . 

நிர்விகற்பகமோ ஞாது ருஞானாதி விகற்ப லயாபே 
க்ஷை யொன்றி அத்துளியே வத்துவின் கண் அவ்வா 
காரவடிவமாய சித்தவிருத்தியின் மிகுதியாய ஒருமைப் 
பாட்டானே நிலைபேறாம் (விஸ்பஷ்டமாய் விளங்காமை 
யின் என்பது கருத்தாம் ). அக்காலோ ஜலாகாரவடி 
வற்ற லவண மொளிராமல் ஜலமாத்திரமா யொளிர் 
வதேபோல் அத்துளிதீயவத்துவா கார வடிவற்ற சித்த 
விருத்தி யொளிரால் அத்துவியே வத்து மாத்திரம் 
ஒளிரா நிற்கும் . அகனானே இதற்குத் தரிற்கும் அபேத 
சங்கை யுண்டாகா. என்னை ? இருபாலும் விருத்தி புலப் 
சமானமாயினும் அதன் உண்மை 

ன்மை 
மாத்திரத்தானே இவற்றிற்கு வேற்றுமை புலப்படு 
தலி னென்க . 

இகனங்கங்களாவன : இயமம் , நியமம் , ஆசனம் , 
பிராணாயாமம் , பிரத்தியாஹாரம் , தாரணை , தியானம் , 
சமாதி யென்பனவாம் . அவற்றுள் , 

பொய்யாமை, கள்ளாமை , பிறர்மனை 
நயவாமை , ஏலாமை , என்பன இயமங்களாம் . 

தூய்மை, மகிழ்வு , தவம் , வேதநூல் பயிறல் , பத் 
தியா லீசற் போற்றல் என்பன நியமங்களாம் . 

t துயிலின்கண் அவித்தியாவிர்த்தியின் உண்மையுள 
தெனினும் அந்தக்கரண விர்த்தியின்மையின் , வேறுபாடுள 


படாமை 


கொல்லாமை, 


தென அறிக . 


சிரவணாதிப் பிரகரணம் . 


35 


கரசரணாதிவைப்புச் சிறப்பிலக்கண முற்ற பது 
மம் சுவத்திகம் முதலன ஆசனங்களாம் . 

இரேசக பூரக கும்பக இலக்கண உயிர்மீட்சி 
யுபாயங்கள் பிராணாயாமங்களாம் . 

தத்தம் விடயங்களினின்றும். பொறிகளின் மீட்சி 
யே பிரத்தியாகாரமாம் . 

அத்து வியே வத்து வின் கண் ணந்தரிந் திரியத்தை 
நிறுவுதலே தாரணையாம் . 

ஆண் டத் துவியே வத்துவின் கண் சிதைந்து 
சிதைத்து உண்டாம் அந்தரிந்திரிய விருத்திப் பிரவா 
றம் தியானமாம். 

சமா தியோ சாற்றிய + விகற்பகமேயாம் . 

இவ்வண்ணம் இதனங்கியாய நிர்விகற்பகத்திற்கு 
இலய விஃப் கஷாய இரசாஸ்வாத வடிவ நான்கு 
விக்கினங்கள் உண்டாகின் றன . 

இலபமென்பது அநண் !... வத்துவைப் பற்றமற் 
சித்த விருத்தியி னித்திரையாம் . 

அகண்ட வத்துவைப் பற்றமற சித்த விருத்திக் 
கயற் பற்றுக்கோடு விக்ஷேமாம் . 

இலய விஃக்ஷபயின்றேனும் இராகாதி வாதனை 
யான் மங்கிய தன்மையனே சித்த விருக்தியின் அக 
ண்ட வத்துப் பற்றின்மை கஷாயமாம் . 

அகண்ட வஸ்துவின் பற்றின்றியும் சித்தவிருத்தி 
யின் சவிகற்பகானந்தச் சுவைப்பு இரசாஸ்வா தமாம் : 
அல்லது சமாதியாம் சமயத் தேசவிகற்பகானந்தச் 
சுவைப்பு இரசாஸ்வாதமாம் . 


36 


வேதாந்த சாமாமிருதம் . 


இந்நான்கு விக்கினம் நீங்கிய சித்தமானது காற் 
மற்ற வி.எக்கொப்பச் சலனமற்ற தாய்ச் சதகண்ட கச 
தன்ய மாத்திரமா யெப்பொழுது நிலை பெறுமோ அப் 
பொழுது நீர்விகற்பக சமாதியென நிகழ்த்தப்பெறும் . 
( 48 ) " இலயத்தினின்றுஞ் சித்தத்தை தெளிவிக்க, 
மீண்டும் விக்ஷேபத்தைக் கெடுக்க , இரண்டினின்றும் 
நீங்கிச் சமத்தன்மைபை படையாத சித்தம் கஷாயத் 
தோடு கூடியதென அறிக சமமடைந்த சித்தத்தைச் 
சலிப்பியா தொழிக; சுகத்தைச் சுவைத்த லொழிக; 
ஆண்டுப் பிரஞ்ஞையினால் நிராசையுடையனாய் ஆகுக; " 
என்றும் . ( 49 ) “ காற்றற்ற தலத்தில் வைத்த நீபம் எங் 
ஙனம் அசைகின்றதின்றே அஃது உாமையாக ஸ்மரிக் 
கப்பட்டுளது 

என்றும் அஃதறையப்பட்டுளது . 
சிவாதிப் பிரகரணம் 

முற்றிற்று. 


11 


7. ஜீவன் முக்தப் பிரகரணம் . 


இனிச் சீவன்முக்த னிலக்கண மியம்பப்பெறும் :-- 
ஜீவன் முத்தனென்பவன் ,தன்வடிவ அகண்டப் பிரஹ்ம 
ஞானத்தால் அதனஞ்ஞான பாதனவாயிலாபத் தன் 
வடிவ அகண்டர் பிரஹ் பசாக்ஷாத் காமாங்கால் அஞ் 
ஞானம் அதன் காரியமாய சஞ்சித கர்மசம்சய விபாய 
யாதிகட்கும் பாதிதத்தன்மை யுண்மையின் அகிலாத 
கித பிரஹ்ம நிஷ்டனாம் ;(50 )" இருதயக்கிரந்தி பேதிக் 

( 48 ) கௌடபாதகாரிகை - அத்வைதப் பிரகாணம் 44 . 
( 49 ) பகவற்கீதை - 6-1! ). 
( 50 ) முண்டகோப நிஷத் - 2-2-9 . 


ஜீவன் முக்தப் பிரகரணம் . 


37 


கப் பெறுகின்றது ; சகல ஐயங்களுஞ் சோதிக்கப்பெறு 
கின்றன ; இந்த ஞானியினது கன்மங்களோ நசிக்கின் 
மன ; அந்தப் பராவரப் பிஹ்ைமத்தைச் சாக்ஷாத் 
கரித்த அக்கால் ” என்பதாதி சுருதி யுண்மையி னென் 
றுணர்க . 

இவனோ சமாதியினின்றும் வெளிப்பட் டிருக்குஞ் 
சமயத்தில் மாமிச சோணித மூத்திர மலாதியின் பாத் 
திரமாய காத்திரத்தாலும் , அந்தத் தன்மை மந்தத் தன் 
மை சமர்த்தத்தன்மை சாமர்த்தியமின்மை முதலியவற் 
றின் பாத்திரமாய இந்திரியக் கிராம( கூட்ட )த்தானும் , 
பசிதாக சோகமோகா தியின் பாத்திரமாய அந்தக் கர 
ணத்தானும் , முன் முன் வா தனையாற் புரியப்பட்ட கன் 
மங்களையும் , புஜிக்கப்பட்ட ஞானத் தோடு ட . கையாத 
பிராரப்த பலன்களையும் , கண்டும் , பாதிதமாதலி னுண் 
மையாய்க் கண்ட தின்றும் , எங்கனம்: - இந்திர ஜால 
மென்னும் ஞானவான் , அவ்விந்திர ஜாலத்தைக்கண்டும் , 
பரமார்த்தம் (உண்மை ) இஃதெனக் கண்ட தின்றோ.. 
கட்புல அற்றவ னாயினும் கட்புல னற்றவன் போன் 
றே , செவிப்புலனுற்றவனாயிலுஞ் செவிப்புலனற்றவன் 
போன்றே ” என்பதாதி சுருதியானுமறிக. ( 51 ) “ கண் 
படை யுடையான் கடுப்ப நனாவில் யாவன் கண்டிலனும் 
துவயத்தையோ கண்டும் , அக்வயத்தன்மையால் , அங் 
நனமே ஆற்றியும் யாவன் நிஷ்கிரியனுமாவனா அவன் 
ஆன்மவித்தாம் அன்னியனன்று என ஈண்டு நிச்சய 
மாம் ” என்றும் கூறப்பட்டு முளதெனக்கொள்க, இவ 
னுக்கு ஞானத்தின் முன்னிருப்பனவேயாய ஆகார 

( 51 ) உபதேச சகஸ்ரீ திருசிஸ்வரூப பரமார்த் தரிசனப் 
பிரகரணம் . 13 . 


} 


38 


வேதாந்த சாராமிருதம் . 


விகாராதிகளின் றொடர் புபோன்று சுபவா தனைகளின் 
றொடாபே யுண்டாம் , அல்லது சுபாசுபங்களின் உதா 
சீனத்தன்மையேனு முண்டாம . 

“ ( 52 ) அத்வைத தத்துவததை யறிந்தவனுக்கு 
இஷ்டப்படி சஞ்சாரங் கூடுமாயின 4 ஈசியக்ஷணத்தில் 
காய்கட்கும் தத்துவ தரிசிகட்கும். யாதுதான் பேதங் 
கொல் என்றும் , “ (53 ) பிரஹ்மவின் மையைப்பாறி 
அங்ஙன மான்மாவிற்குக் குன்றாத காண்போனாந் தன் 
மையும் அங்ஙனங் கர்த்தாவலதாந்தன்மையும் அறி 
வனோ அவன் ஆன்மஞ்ஞன் மற்றைய என்றாம் ” என் 
றுங் கூறப்பட்டிருக்கின்றன . அக்கால் அமானித்வாதிக 
ளாய ஞான சாதனங்களும் அத்வேஷ்ட்ருத்வாதிகளாய 
சற்குணங்களும் அலங்காரம் போற் றொடர்ந்து துலங் 
கும (51) " ஆன்மஞான முண்டானவனுக்கு 

நிச்சய 
மாய் அத்வேஷ்ட்ருக் வாதிகளாய குணங்கண் முயல் 
வின்றியே யுண்டாகின்றன ; இவனுக்கவை சாதனவடி 
வங்களன்மும் ” என்றஃதறையப்பட்டுளது . 

மிகைப்படக்கூறலா லென்பயன் ; இவன் றேக பாத்தி 
ரைமாத்திரைப் பொருட்டாய் இச்சையனிச்சை பரேச் 
சைகளாற் கிடைக்கப்பெற்றன வாய ஈகதுக்க வடிவங்க 
ளாய பிராரப்த பலன்களை பலு பவிப்பவனாய் அந்தக் 
கரண ஆபாசாதிகளை விளக்கு வனாம் அதன் முடிவில் 
பிரத்தியக்கானந்த பரப்பிரஹ்மத்தின்கண் பிராணன் 
இலயமாங்கால் , அஞ்ஞான அதன்காரிய சமஸ்காரங் 
கட்கும் விநாசமெய்தலின் பரமகைவல்யமாய் ஆனந் 

( 52 ) ஷ்ைகாம்ய சித்தி - 4-52 . 
( 53 ) உபதேச சகஸ்ரீ பிரகாசப் பிரகரணம் -13 . 
( 54 ) நைஷ்சர்ம்ய சித்தி - 4-69. 


ஜீவன் முக்தப் பிரகாணம் . 


89 


தைகாசமாய் அகிலபேதத்தோற்ற ரஹிதமாய அகண் 
டா பிரஹ்மவடிவமாய் நிலைபெறுவன் ; " ( 55 ) அவனு 
டைய பிராணன் கிளமபுகினறதில்லை 

( 56 ) ஈண்டேநன குறுகின்றனன் " " (57) விமுக் 
தனாய் விடுபடுகின்றான் 

என பதாதி ஈருதியினா 


னுணாக . 


ஸ்ரீசதானந்த பரமஹம்ச பரிவராஜக 

ஆசிரியாருளிச் செய்த 
ஸ்ரீவேதாந்த சாராமிருதம் 

முற்றிற்று. 


( 55 ) பிருஹதாரண்ய கோபநிஷத்- 4-4-6 . 
( 56 ) ஷ 3-2-11 
( 57 ) கடோபரிஷ த் -5-1 , 


“ 


சிவமயம் . 


ஸ்ரீ சதாசிவப் பிரஹ்மேந்திரர் 

திருவாய் மலாந்தருளிய 
அத்துவிதாசமஞ்சரி . 


ப 


இதன் 
தமிழ் மூலமும் உரையும் 

ஸ்ரீ கோவிலூர் மடாலயம் 
ஸ்ரீ முத்துராமலிங்க தேசிகர் 

பாதசேகரரான 
ஸ்ரீதுறவாண்டவர் என்னும் 
ஸ்ரீ அருணாசல தேசிகர் 

பாதசேகரரான 
ஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் 

அவர்களால் 
இயற்றப்பட்டு, 
திருக்களராண்டவ ரென்னும் 
ஸ்ரீ வீரசேகர ஞானதேசிகர் 

பாதசேகரராகிய 
ஸ்ரீ சுப்பைய சுவாமிக ளவர்களால் 
சென்னை , கோமளேசுவான் 

பேட்டை , 
சச்சிதானந்த அச்சியந்திர சாலையில் 
பதிப்பிக்கப்பட்டன . 

1 ) 13. 
Copy - right Registered . 


அத்துவிதரச மஞ்சரியின் 

பொருளடக்கம் . 
1 , ஸ்ரீ சதாசிவப் பிரஹ் மேந்திரர் 

சரித்திரச் சுருக்கம் . 
2. கிரந்த சுலோகம் . 
3. தமிழ்ச் செய்யுள் . 
4 . உரை . 


ஸ்ரீசதாசிவப் பிரஹமேந்திரர் 

சரித்திரச் சுருக்கம் . 


சதாசிவப் பிரஹ்மமென்று பிரசித்திபெற்ற சதாசிவேந் 
திர சாஸ்வதி சுவாமிகள் ஓர் அரிய ஜீவன் முத்தா ;தென்னிந்தி 
யாவில் இராஜயோக பரம்பரையிற் கடைசியாகத் தோன்றிய 
வா . கரூர்ப்பட்டணத்தருகில் ஏறக்குறைய 150 வருடங்கட்கு 
முன்னர் வாசஞ்செய்தவர் ; அத்தியயன காலத்திலேயே மிக 
நுண்ணிய அறிவுடையராயிருந்தவர். காவேரி நதி தீரத்துள்ள 
திருவிசை நல்லூரென்னுங் கிராமத்தில் கல்வி பயின்றவர் 
அப்போது அக்கிராமத்தில் இராமபத்திரதீமிதரும் , அய்யா 
வாளென்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீவேங்கடேசரும் , மகாபாஷ் 
யம கோபாலகிருஷ்ண சாஸ் திரியாரும் விததியார்த்திகளா 
யிருந்தனர். இபற்கையிலேயே நிரம்ப அறிவாற்றலமைக் 
துள்ள இவர்களினும் சதாசிவப் பிரஹ்மேந்திரர் மிகு சூட்சும 
அறிவுடையவராக விளங்கி வந்தனர் . அவா தமது வித்தியா 
குருவுடன் பல விஷயங்களைக் குறித்து வாதஞ் செய்வதா 
யிருந்தனர் ; அவ்வமயங்களில் அவர் தமது குருவினும் மேம் 
பட்ட யுக்தி புத்தியுடையவராக விளங்கினர் . அவரது 
யாப்பியாச முடியுங்காலத்தில் அவர் பத்தினி பருவமடைந்த 
தாகக் கேள்விப்பட்ட அவரது தாயார் அன்று விசேஷ 
போஜனம் சமைப்பதாயினார் . 

சதாசிவப் பிரஹ்மம் வழக்கம் போல் வீட்டிற்கு வந்த 
காலத்தில் போஜன் காலம் மேற்சொன்ன காரணத்தால் தாழ்த 
தது . தாழ்த்தது கொண்டு அவர் அடியில் வருமாறு யோசிக்க 
லாயினார் : 


வித்தி 


சம்சார முளை கிளம்புவதற்கு முன்னரே போஜன காலக் 
தாழ்த்தது ; அது முளைத்தாலுண்டாந் துன்பத்திற்கோ அளவு 
கிடையாததாகும் என்றிவ்வாறு தீர்க்காலோசனை செய்து சம் 


4 


அதனை 


சார துக்கம் மிகப்பொல்லாத தென்று அதை விடுத் துடனே 
ஞான குருவை யடையப் பிரயாணப்பட்டனர் . அன்று முதற் 
கொண்டு உலகத்திற் சிறிது மின்பமின்றென்று 
வெறுத்து உலகிற்றுன்பானுபவிகளாயுள்ள ஜீவர்களுக் கிரக் 
கங் கொள்வாராயினர் . ஜாதி மத வித்தியாசமின்றி ஜீவ 
கோடிகளைச் சமபாவனையாகப் பாவிப்பதும் , யாவர் யாது 
கொடுப்பிலும் அதனை வாங்கி யுண்பதுமா யிருந்தனர் . ஒரு 
வரும் அன்னங்கொடாத காலத்தில் வீதியிலெறிந்து கிடக்கும் 
எச்சிலிலைகளிலுள்ள வற்றை யுண்பர் , இவ்வா றொழுகு மிவ 
ரைக்கண்ட ஜனங்க ளிவருடைய அதிதீவிர பக்குவத்தை யறி 
யாது இவரைப் பயித்தியம் பிடித்தவரென்று தீர்மானித்திருந் 
தார்கள் . இவா அதி விரைவாகப் பரமசிவேந்திர சாஸ்வதி 
யென்னுங் குருவை யடுத்து அவரிடத்து யோகாப்பியாசம் 
பயிலுவதாயினர் ; விரைவாக வித்தையிலும் யோகத்திலும் 
தேர்ச்சி யடைந்தனர் . இக்காலத்திற்றான் அவர் கிரந்தங்களும் 
கீர்த்தனங்களும் இயற்றியிருத்தல் வேண்டும் . இக்கிரந்தங்களு 
ங் கீர்த்தனங்களும் அவருடைய கொள்கை யீன்னதென்பதை 
நன்கு விளக்கும் . ஆத்மா இபவத்தை யடைந்த யோகியின் 
கீர்த்தியை விளக்கிக் காட்டும் 62 சுலோகங்களடங்கிய ஆத்ம 
வித்தியாவிலாச மென்னுங் கிரந்தமும் அவற்றுளொன்றும் , 
இவர் தமது குருவினிடத்து வருபவரை யெல்லாம் பற்பல 
கேள்விகள் கேட்டு அவமானப்படுத்திக்கொண்டு வருவர் ; அவ் 
வாறு வருங்கால் ஒரு கால் குருவானவரிவரை யதற்காக வெகு 
ண்டு எப்போது வாய் மூடுமோவென்று கூறியவளவில் , 
அவர் தமது விவேகமின்மையை யுற்று நோக்கி , அன்று முதல் 
மௌன வித்த மேற்கொள்பவராய்த் தமது குருவை வணங்கித் 
தமது குற்றத்தை மன்னிக்கும்படி வேண்டி அவரது உத்தரவு 
பெற்றுப் 

பரதேசியாகித் தமது ஜனனப் பிரதேசத்தை 
விட்டு அமராவதியின் காவேரி நதி தீரத்திற் சஞ்சரிப்பாராயி 
னார் . ஆங்கு ஆத்மா நுபலமீக்குறச் சமாதி புரிந்து வருவதும் 
விஷயமொன்று மின்றியே உன்மத்தரைப்போற் றிரிபவருமா 
யிருந்தனர் . ஆண்டுள்ள காடுகளிற் சென்று ஜனங்கட்குப் 


5 


புலப்படாமல் பல நாள் வெளிவராமல் சமாதி கூடியிருப்பர் ; 
பலகால் நதியின் மணல் மேடுகளில் அறிதுயில் கெண்டிருப்பர். 
ஒருகா லவ ரவ்வாறிருக்கும்போது காவேரி நதியிற்றிடிரென்று 
பெருவெள்ளம் வந்து , அவரையடித்துக்கொண்டுபோய் மண 
லிற் புதைத்து விட்டது இதைக்கரையின் மீதிருந்த ஜனங்கள் 
கண்ணுற்றுத் தமது பூஜ்யரான யோக் சுவாருக்கு அபாயம் 
வந்துவிட்டதென்று கிலேசப்பட்டு அவரை மீட்கக்கூடாமல் 
வீட்டிற்குப்போயினா. மூன்று மாத காலங்கழித்த பின்னர் 
மழைக்கால முடிவாக , நதியில் ஜலம் வடிய , இராஜாங்க வேலை 
யாட்கள் மணலை வாரத்தெ 

அவர்களுள் ஒருவன் 
தன் மண் வெட்டியை மணலிற் பாய்சசும்போது அது தடை 
பட்டதி ; அவன தசைப் பிடிங்கிப் பார்க்கும்போது அதில் 
இரத்தம் பட்டிருப்பதைக்கண்டு யாவரும் பயமும் அதிசயமுங் 
கொண்டு அவவிடத்திற் சுற்றிலும் பெரும்பள்ள 5 தோண்டி 
னர் ; தோண்டியபோது ஆண்டு சதாசிவப் பிரஹ்மேந்திரர் 
சமாதியிலிருக்கக் கண்டு பயபக்தியுடன் ஆச்சரியமுககொண்டு 
அவரைசசமாதியினின்றும் பகிர்முகப்படுத்தினர் . அவர் துயிலி 
னின்றும் விழித்தவர் போல் எழுந்து தமக்கு யாதொன்றும் 
கோதது போலத் தம் வழியே சென்றனர். 


தொடங்கினர் . 


N 


பின்னொருகால் சரூரை யகித்துள்ள ஒரு கிராமத்தில் 
ஒரு குடியானவன் தன் வயலிலுள்ள கெல்லை யறுத்து நேர 
மாய்விட்டமையின் , அவ்விடத்திலேயே அம்பாரம் போட்டு 
இரவிற் காவல் வைத்து விட்டுப் போனென் . அன்றிராத்திரி 
சதாசிவப் பிரமேந்திரா அவ்வழியேவர , இரவு மிகவுங் 
சறுக்கலாக இருந்தமையின் , நெல்லம்பாரந் தடுத்தமைபற்றி 
யிடறி விழுந்து விட்டனர் . இதனைக் கண்ணுற்ற காவற்காரர் 
செல்லத் திருடவந்த திருடனென றிவரைக் கருதிக தடிகொ 
ண்டடிக்கக் கைகளை போக்கவும் நோக்கிய கைகளிறங்காமல் 
ற இடத்திலேயே விடியற்கால பரியந்தம் நின் 

கொண் 
டிருந்தனர் விடிந்த பிறகு யஜமானன் வந்தபோது அவனிட 
த்து வேலையாட்கள் நடந்த விருத்தாந்தத்தைச் சொல்லியபோ 
து சதாசிவப்பிரஹ்மம் அவ்விடத்தை விட்டகன் றனர் அகன்ற 


நின 


6 


போ 


வேலையாட்கள் தமது கைகள் கீழே யிறங்கத் துன்பத் 
தினின்றும் நீங்கி யுய்ந்தனர். 


வெட் 


டி 


மற்றொருகால் , இராஜாங்க உத்தியோகஸ்தர்க ளவ்வூர் 
வந்திறங்கினார்கள் . அப்போது தலையாரிகள் சமையலுக்காக 
அவர்களுக்கு விறகு கொண்டுவரக் காட்டிற்குப் போய் விறகு 

ச் சுமைகளாக்கித் தங்கள் தலைமேற் றூக்கிக்கொண்டு 
ஒரு சுமை யெடுப்பதற் காளில்லாமையை நோக்குஞ் சமயத் 
தில் , சதாசிவப் பிரஹ்மம் தற்செயலா யவ்வழி போவாராயி 
னர் . அவரைத் தலையாரிக ளிழுத்துக்கொண்டு வந்து விறகு 
சுமையை யவர் தலை மீது வைத்து அவரைத் தம்மோடு கூட 
யிழுத்துப்போயினர் . தலையாரிகள் தங்கள் சுமைகளைக்குறித்த 
விடத்திற போட்டனர் . கடைசியில் சதாசிவப் பிரஹ்மமும் தம 
து சுமையை யவற்றின் மேல் போட்டனர் . அங்ஙனஞ் செய்த 
உடன் அங்கிருந்தவரியாவரும் அதிசயிக்குமாறு அச்சுமைகள் 
தீப்பற்றி யெரிதொழிந்தன . இத்தகைய அற்புத மூர்த்தியாய் 
விளங்கும் இம்மஹா சித்தபுருஷரைச் சாதாரண ஜனங்கள் பயி 
த்தியக்காரரென்று மதித்திருந்தனர் . சிறு பிள்ளைகள் அவரை 
ப் பரிகாசஞ் செய்வதும் அவரைச் சுற்றி நின்று ஆடுவதும் பா 
டுவது மாயிருந்தனர் . அவரும் தமக்குக்கிடைப்பனவற்றை எவர் 
கட்கும்பகுத்திக்கொடுப்பர் ; இவ்வாறிருக்குமபோ தொருநாள் , 
அச்சிறுபிள்ளைகள் மதுரையில் நடக்கும் ரிஷபவாகனமகோற்ச 
பத்தின் மகிமையைத் தமது தந்தைமார் சொல்லக் கேட்டு அத் 
திருவிழாவைக்காண ஆசைகொண்டு அதி வினயத்துடன சதாசி 
வப்பிரஹ்மத்தைமதிரைக்கழைத்துக்கொண்டுபோயத்தங்கட்கு 
அவ்வுற்சவததைத் தரிசிப்பிக்குமாறு செய்யவேண்டுமெ 
பிரார்த்தித்தார்கள் . இக்காரியம் அசாத்தியமான தென்றவர்கட் 
குத் தெரிந்திருந்தும் பரிகாசமாய்க் கேட்டனர் . அவர் அசசிறு 
வர்களைத் தமது தலையிலும் தோளிலும் முதுகிலுமேற்றிக் 
கொண் கணப்போது கண்களை 

மூடி க்கொள்ளும்படி சொல் 
லினர் ; மறு கணத்தி லச்சிறுவர்கள் கண்களைத் திறந்தபோது 
அவர்கள் மதுரையிலிருந்து ரிஷபவாககோற்சவத்தைத் தரிசித் 
துக்கொண்டிருப்பதாகக் கண்டனர் . அச்சிறுபிள்ளைகள் விரும் 


மன் 


7 


புஞ் சிற்றுண்டி முதலியனவற்றை அவர்களுக்கு வேண்டுமான 
வரையில் கொடுத்து அவர்களைக் களிக்கச்செய்து பொழுது 
விடியுமுன் அவர்களை அவர்த மிருப்பிடங் கொண்டுவந்து 
சேர்த்தனர் . விடிந்தவுடன் சிறுவர்கள் தமது தந்தைமார்க 
ளிடஞ்சென்று நடந்த விர்த்தாந்தங்களைச் சொல்லிச் சிற்றுண்டி 
களையுக் காண்பித்தனர் , 

இம்பாநுபாவர் மகாசிவராத்திரி , கோகுலாஷ்டமி முத 
லிய புண்ணிய தினங்களில் ஒரே காலத்தில் பல க்ஷேத்திரங் 
களி லிருப்பதாகவுங் காணப்பட்டனர் . அக்காலங்களில் அவர் 
தம திருப்பிடத்திலிருக்கக் காசி இராமேசுவர முதலியக்ஷேத் 
திரங்களிலிருந்து வந்தவர்கள் அத்திவ்ய தினங்களி லவ ரவ்வி 
டத்தி லிருந்ததாகவும் கூறுவாராயினார் . 


படிப்பின் வாசனை சிறிதுமின்றிய ஒரு பிரஹ்மசாரி 
பிரஹ்மேந்திரா 

மந்திரருடைய கிருபையைப் பெறுமாறு அவா செல்லு 
மிடங்களிலெல்லாம் அவரைப் பின்தொடர்ந்து சொல்லுவா 
சாயினர் . கடைசியாக அப்பிரஹ்மசாரிமீது இரக்கங்கொண்டு 
சைசையினால் அவர் வரவில் திருப்தி காட்டி வந்தனர் ஒருநாள் 
பிரஹ்மேந்திரரை நோக்கித் தமக்கு ஸ்ரீவக சதிலுள்ள ரங்க 
நாதரைத் தரிசிப்பிக்குமாறு செய்யவேண்டுமென்று வேண்டிக் 
கொண்டனர் . அங்கனமே பிரஹ்மசாரியைக் கண்ணை மூடிக் 
கொள்ளச சொன்னார் . அவர் கண் விழித்தவுடன் ரங்கநாதர் 
சந்நிதியிலிருந்து ரங்கநாதரைத் தரிசிப்பா ராயினர் ; சதாசிவப் 
பிரஹ்மம் அந்தக்கணமே அவ்விடம் விட்டு மறை 

றைந்த 

து விட்ட 
னர் ; பிரஹ்மசாரி அவரை யெங்குந் தேடிக்காணாமல் செல்ல 
மெல்ல கெரூருக்குவாவும் சதாசிவப்பிரஹ்மம் அங்குச்சமாதியி 
லிருக்கக் கண்டனர் . சில காலத்திற்குப் பின்னர்ச் 

சிவப் 
பிரஹ்மேந்திரர் அவர்மீது கருணைகூர்ந்து சில மந்திரங்க ளுப 
தேசித்தனர் . அவற்றினநுஷ்டான பலத்தினால் அப் பிரஹ்ம 
சாரி சமஸ்த புராணங்களிலும் விற்பத்தியுண்டாய்ப் புத்தி 
மான்கள் நிறைந்த சபையில் வியாக்கியானஞ் செய்வாராயினா 
அதற்காகக் கரூரில் அனேக ராஜாக்கள் பலவெகுமதிகளும் . 


தோ 


S 


மானியங்களுந் தந்தனர் . அந்நிலங்களை யவருடைய சந்ததி 
பா ரிப்போதும் அனுபவித்து வருகின் றனர் . 


பின்னொரு காலத்தில் பிரஹ்மேந்திரர் யதேச்சையாகப் 
போதங்கால் ம 5 மதியத் தலைவனொருவனிறங்கி யிருந்த மார்க் 
தமாகப் போவாராயினர் . அவன் தன்னுடைய பத்தினிகள் 
சகிதம் தனது அறையிலிருக்கும்போது இவர் நிர்வாணியாக 
அவ்வழியிற் செல்வதைப் பார்த்து மிகவுங் கோபங்கொண்டு 
தனது கத்தியால் அவரது ஒரு கையை வெட்டி விட்டனன் 
பிரஹமேந்திரர் இதைக் கவனியாமலே தமது வழியேபோனார் ; 
அகனைக்கண்னுற்றமகம்மதியத்தலைவன் ஆச்சரியமுற்று அவர் 
மகானுபாவரென மதித்துத் தான் செய்த தீமைக்கஞ்சி அவர் 
பின் சென்றனன்; அவர் நெடுநாளைக்குப் பின்னர்த் திரும்பிப் 
பார்க்கவும் , மகமதியத்தலைவன் தம்மைத்தொடர்ந்து வ 

வருவதை 
ப்பார்த்து அவனை நோக்கி அவன் வருங்காரணத்தைக் கேட்ட 
னர் . அவன் சான் செய்த குற்றத்தை மன்னிக்குமாறு அவரை 
மிகுதியாகப் பிரார்த்தித்தனன் . அவருக்கு நடாத தீமையின்ன 
தென்று தெரியாமையின் , அவன் சொல்லிய அட்போது தான் 
அவருக்குக் கைப்போனது தெரிந்தது ; தெரிந்தவுடன் தமது 
மற்றோர் கையால் முடமாகிய கையைத் தடவ அது வளர்ந்து 
விட்டது . மகம்மதியத் தலைவன் அளவுகடந்த ஆச்சரியமடை 
ந்து அவரது ஆசீர்வாதம் பெற்றுப் போயினன் . இவ்விர்த்தார் 
தம் சதாசிவேந்திரஸ்துதியில் கூறப்பட்டிருக்கின்றது . 


சதாசிவப் பிராறமம் கோயில்களுக்குப் போவதுமுண்டு ; 
மூர்த்தியைநோக்கி ஓர்ச்சனா மந்திரங்களை யுச்சரிப்பதுமுண்டு . 
அக்கால் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு புஷ்பம் மூர் 
த்தியின் சிரசின்மீ 

து அவாந்தரமாய் வீழ்வதுண்டாம் . 


சதாசிவப் பிரஹமேந்திரரியற்றிய அற்புதங்கள் பலவுள் . 
அவற்றில் சில இங்குக் கூறப்பட்டன . இவற்றை நம்புவது 
அசாத்தியமாயினும் அவற்றை ஜனங்கள் மறந்து விடுவதில்லை . 
அவை கர்ண பரம்பரையாய் வந்துகொண் டிருக்கின்றன . 


9 


மான 


என் 


1 


ஒரு சித்த புருஷருக்கு இவ்வற்புதங்கள் மிகு சுலபமாம் . 
சதாசிவப் பிரஹ்மேந்திரரோ பரமசித்த மூர்த்தி ; அவர் 
மனம் எப்போதும ஆத்மாகாரமாகவே யிருக்கும் அவர் உலக 
விஷயத்திற் சிறிதேனு மிசசை யில்லாதவர் . அவர் தமது சரீ 
ரத்தில் மண் ணும் சாம்பலுமே பூசிக் கொண்டு , இவ்வுலகம் 
தாம் பூசிக்கொண் டிருக்கும் மண்ணினுந் சாம்பலினுந் துச்ச 

மெண்ண முடையவர் . அவ ரடைந்த சொரூப 
ஸ்திதியை நோக்கி அவரது குரு அவரைத் துதிசெய் திருக்கி 
ன்றனர் . அவர் கருத்து எப்போதும் பிரபஞ்சா தீதமாய் 
ஆநந்த மாகவே யிருக்கும் . அவருக்கு உணவு முதலிய வற் 
றைப் பற்றிச் சிறிதுங் கவலையே கிடையாது . அவர் உலக 
த்தி லிருந்த போதிலும் புளி சருபழமு மோடும் போலப் புரை 
தீர்ந்த நெஞ்சுடை யவரா 

ருந்தனர் . 
இவர் 1738 ம வருஷத்தில் புதுக் கோட்டையைச் சார் 
ந்த திருவரங் குளத்திற் கருத்த கானகத்தில் திரிகள் 

து கொண் 
டிருக்குங்கால் புதுக்கோட்டை யரசரான விஜய ரகுநாத 
தாண்டை மான் சக்ரவர்த்தி இவரைக் கண்டனர் . தொண் 
டைமான் சக்கவாத்தியும் அதிக விரக்தியுள்ள வராய்த் தமது 
காலத்தைப் பெரும்பான்மையும் அக்கானகத்தில் சமாதிபுரி 
வதாகக் கழித்து வந்தனர் . இச் ச # ரவர்ததி பிரஹ்மேந் திரரை 
எட்டுவருட காலம் விடாது தொடர்ந்து வந்தனர் . அதைப் 
பிரஹ்மேந்திரர் நோக்க அவர்மீது பிரீ தியுற்று மணலில் 
சில உபதேச மொழிகளை யெழுதிக் காட்டித் திரிசிரபுரத்தைச 
சார்ந்த பிக்ஷாண்டர் கோயிலில் வசிக்கும் தமது 
கிய கோபால கிருஷ்ண சாஸ்திரியவர்களிடம் மேல் நடக்க 
வேண்டிய விஷயங்களைத் தெரிந்து கொள்ளுமா முக்கியா 
பித்தனர் . அவர் அங்ஙனமே , சாஸ்திரியாரைத் தமது சமஸ் 
தானத்திறகு வரவழைத்து அவருக்கும் அவருடன் வந்த பிரா 
மணர் களுக்கும் மானியங்கள் விட்டனர் . அக்கா லேற்பட்ட 
செப்புச் சாசன மின்னு மிருக்கின்றது . தசரா பண்டிகையும் , 
தக்ஷிணா மூர்த்தித் திருவிழாவும் சதாசிவப் பிரஹ்மேந்திரர் 
கட்டளைப்படி நடத்தப் பட்டன . சதாசிவப் பிரஹ்மேந்திரர் 

2 


சகபாடியா 


10 


எழுதிக் காண்பித்த விடத்தி லுள்ள மணலை அரசர் கொண்டு 
போய்த் தேவஸ்தானத்தில் வைத்துப் பூஜித்து வருவரா 
யினார் . அஃதிப்போதும் பாஜிக்கப் பெற்று வருகின்றது . 
சதாசிவப் பிரஹ்மேந்திரர் புதுக்கோட்டைக்கு வந்த நாள் 
முதல் தேசம் செழிப்படைந்ததுடன் தொண்டை மான் சக்ரவ 
ர்த்திகளும் கீர்த்தியும் பெருமையு மடைந்தனர் . இக்கானசத் 
தில் இவர் நெடுங்கால மிருக்கவில்லை ; ஆனால் , யதேச்சை யா 
கத் திரிந்து கொண் டிருந்தனர் . அப்படித் திரியுங் காலத்தில் 
ஐரோப்பாவிலுள்ள திருக்கிதேசம் ( Turkcy ) வரைக்குஞ் 
சென்றனர் . பிறகவர் நெடுங்காலம் சமாதியி லிருந்தனர் . அப் 
பா லொருநாள் அவர் யான் மிதுன ரவி ஜேஷ்டசுத்த தசமி 
யன்று பரிபூரண மடைவே னென்றும் , அன்று காசியி லிரு 
ந்து ஒரு பிராமணன் பாணலிங்க மொன்று கொண்டு 

வருவா 
னென்றும் , நெரூரிலுள்ள பிராமணர்களிடத்துச் சொல்லி 
னர் . மேலும் , அந்தப்பாண லிங்கத்தைத் தமது சமாதி பக்கத் 
தில் பிரதிஷ்டை செய்து கோயி லொன்று கட்டும்படியும் 
ஆக்கியா பித்தனர் . குறிப்பித்த நாளில் காசியி லிருந்து ஒரு 
பிராமணன் பாணலிங்கத்தைக் கொண்டு வந்தனன் ; அன்று 
சதாசிவப் பிரஹ் மேந்திரர் தமக்குத் தோண்டிவைத்த சமா 
யில் தாமே யிறங்கிப் பரிபூரண மடைந்தனர் . 

அவ்வூரிலுள்ளார் சமாதிகட்டி அதன் பக்கதில் கோயிலை 
யுங் கட்டிச் செய்யவேண்டிய கிரியை யெல்லாவற்றையுஞ் 
செய்துமுடித்தனர் . இவர் அதே காலத்தில் மூன்றிடத்திற் 
சமாதியாயினாரென்று சொல்லப்படுகின்றது ; ஆனால் , நெரூரி 
லுள்ள சமாதிதான் தென்னிந்தியாவிற் பிரசித்தி பெற்று விள 
ங்குகின்றது . அந்தச் சமாதிக்கும் கோயிலுக்கும் வேண்டிய 
செலவிற்காகத் தொண்டமான் சக்ரவர்த்தி விஸ்தாரமாக மானி 
யம் விட்டிருக்கின்றனர் . இப்போதும் , சதாசிவப் பிரஹ்மேந் 
திரர் குருபூஜை வருடர்தோறும் புதுக்கோட்டை ராஜாங்கத் 
தாரால் நடத்தப்பட்டு வருகின்றது . 

தொண்டைநன் நாடு சான்றோருடைத் தென்றபடி இவ் 
வரிய மகாத்மா தொண்டைான்நாட்டில் வாசஞ்செய்து தம் 


11 


முடைய ஞான சீலமிகு தியால் விளங்கியிருந்தனர் . யாவரு 
மவரை அப்போ தன்றி இப்போதும்பூஜித்து வருகின்றனர்.. 
பூஜ்யராய் ஸ்ருங்ககிரியி லெழுந்தருளியிருந்த ஜகத்குரு சச் 
சிதாநந்த சிவாபிநவ நரசிம்மபாரதி சுவாமிகளவர்களும் சதா 
சிவப் பிரஹ்மேந்திரரைப் பூஜித்திருக்கின்றனர் . 

இப்பிரஹ்மேந்திரரை ஜகத்குருவே துதித்தாரெனின் 
நாம் அவாது பெருமையையெடுத்துச் சொல்லுத லமையுமோ ? 

சதாசிவப் பிரஹ்மேந்திரர் திருவாய் மலர்ந்தருளிய கிர 
தங்கள் : 


1. பிரஹ்ம சூக திரவிருத்தி . 
2 , பன்னிரண்பெடுஷத்துக்களுக்குத் தீபிகைகள் . 
3. ஆத்மவித்தியா விலாசம் . 
4. அத்வைதரசமஞ்சரி . 

ஸ்ரீ சதாசிவப் பிரஹ்மேந்திரர் 
சரித்திரச சுருக்கம் 

முற்றிற்று . 


ஒண 
. 


குருவே 


VE 


தால 2 ரீ 


வா ெக " > ஜ IT MT வ ) 

வ ) ஜ + r ) - ஹவாடி | 
2.நயராதி ஸதா 

20மகொய நல உறச 


2 


ஓவநஉபதநலவா 


வாகலிவெரோவியால ஜாலி மாடு 
ய உவவவ : 
வாலாவிலாதா 

காலவதிய 
வெ 910 

ததவ தி 
வணய ந வகை வாதம் 
வாவெவய தம 

வவத- கஸ்ரீ, வாயிவல ஹ | FI 
ககெதவே வராதயா விவெக 

20 மீ கரதவே நாாகரதிவ நிவொ : | 
கெெஉதமொவாெைபாஷவிசெஷதை 

ராவிஷரொத வாதொ 22 விவராஜ | ச 
காவி நெகவியாதலெ 

2 ஜதா நாழி தவ த 3 லு ந தி 3 
சூ - மெஹaL க : வ கிவி தாக 
உமராமதவம் நவஹிமநிாலுபகவாரு 


5 


13 


ககெதாவரீ 
TUT தாவாய நவதாவஷொதென்...ந 
மாவ தெ நிஜவ . வாவெலிகொகா 

வ ) 
வொரொரண மாணிஐதெரு வாவா 

ஜெயாநிஜொஹிதலிஜ ெெரவம |ை 
ஜூனா ஆவா நிதி பரவ நிஷவொஜி : 

கதபாததா ) AUF – 2 ஜாவ : | 
ராஜதஜஷ 

நிஜதவ நிவெயநெரு 
வாயாததா வி ம. நாழிவ சாஜஹாவ : | 
க .. நித வெவொய தெ.நா : ஏ தீவ : 

வநெலா விஜொவ நதி 2.7 வியாப : | 
வல்லா தவ வவராமாணவது 

தசவது தாது ல தரா வரிகநெவ || 
சூவாதக வதிலயா ஜ - உஹிவா? 
ஸ கநிரவணவியௗ நஹிகில் உ U | 

1 
ஹீரொவிஹாதி திர வரித : வியாவு : 

தன் 

வ தீவகரிகா நயநெ கி Uை | கா ! 
விஜொதிவெ ஜடித்தயா வகாலி 

வவதா நிஜவி நாவி விவாயஜாணெ | 
ஜொல் வாதிகாணாவிரஜுவல 

ஸவாதா ஓவிதஹதி கி.காம் 
விர 2002 வி வில ) 82r 5, தெ 

உாெெதவ நய ந ந ஹூவவகா : | 
ஜூசெவவிரவிவது b t க்ஷ தெவசு 
கொடநாக பகிரஜ்தெந்ய நீலவெ | 
1 ஷதெ என்றும் பட்ட முளது, 


* 


தவ 


ஆச | 


து 


கதா லூவ.நவக 2வதவக. 


வ 


சூவ 


9 


14 

கதொலஜுரீ 
நாவி ஆதீத வரை நவாரா - நவரா 

உராயபுைெவ தாஹாதி தயாவி MO | 
பாகி தவெஹ ஹெ J ஜாய 
அயாவிக தவிை ஷகிலாதெஹி கூட 
மனகொகாவி வெளுய2 நெகதயா விவாதி 
ஹூஸகாதத : வடவா நாஷமாக 

தீயாஹிதொவிவ வ தீய 
லூவெ நலூதிவருஷ , 

நிஜாக்ஷிதொஷாக 
தே தவிலு விஜ J ஹிதரைது 
ெெஜவாக ஹ ஹ 

ஐ வை விர தள ஸவஹிதாயா 
நாயொக தெகியவரெவ நலவெழி 
மஙலவ வத நகஜமஉவவ 

ெெவதந நா நி ஹாயஸி.நாகர் 
விலொ- 

தெத யவ வி ? ) விவாதவி 
2. ஹிரொலுவதி ஸவ தயெவ ) 
சூரொவிதவ ) ஜமதம் ஆவியாவநந 
வித ரபிவாதகதயா வரிபிஷ தெ ந 8 | 
நிஹத ஹதய தாயொ நிவாதா - 

தஹ 
ஆயதி வொ ஹவதி கெவறு தீய : | 
காவல ெவவராயரிதாரகாவா 

கலாவதாவி 22 விஉவ ஷொ விஷெ : | 
கலெ வி.நா ) தி விர o 2 வதெவா 
காேவ கஹி கொவிவிபெஷ o3| 


9 


பாது 


க.ந 


து - 


9 


סן 


சுெெஜ.தாவஜரீ 

15 
விகளா 

விகலிததவி 
விதுலத 

பத விதி 2 வதி தே 3| 
விதுவகஷஜ.நிதா வ நிதா வி விவா 

ெெவெதி வழுதி யயா விரவிவூய * 3 | 
லலெ உயி லாலலத 

தவாவவொயெ 
வாரெஹதொஜதி வ வா தெயசு 

விஷவாவட 
2 ஸ நவி 

அதி நி நவஉெதக | ககா 
சூலதிக பாணரெதிரொஹிதொz. வி 

விஜாதகொஸதா நஜஹாதிஜாத 
நாநாவாவாவிவித * விவிதி தொவி 

வித வடா -நவாடலாவ 2 வாவ )FeI 
மஜிகவாதகவணி தரத்தகூ ) 

நெத்காஹத் தி நிஜிதாய : | 
தெஹெயாவிகவி ஐவோலை நாலி : 

வராவா 22r ஹதி ய விதாதா ! | கஅ | 
விய ஆரஷா விரதவலிய தெயடா 
உாலா ) 

தெ 2ு நிவிரதாலௗாலாதா 
உவாவவ.22ரீவிரவ நிரவ ) 

வாவெ தெ 2 FRY TR ங r : 
வணகாதவா நிஹிதஉராகாத தவம் 

லொகா வி 2 232 தயொ வத நாயான 
சூ.காாமாவா ?பெஷஜமசுவகால 
கொநஹாஸாதீக்ஷித த ஹதெ | 


அரிசி , என்றும் பாட முளது . 


16 


( 


செதாவஜேரீ 


வ 


வ 


h 


சூ நத விபாணாவவி 

ஆவது 
2.5.0 விலூவ ) 

வரி தாவெெவதி ம Y| 
தீவாவிஷ ஹவஷ: வரி2 நம் 

வாயா விமாஹவாரி ஹதிகிலாயம் 1 
காயா ஸகீயவியாவிகாரஜாெெத 

ராதா ந ந யயிதளுலுவத மடு 
சூயாவஷாலாபாகலைவாயாயா 

ஹீயெ: நிவாயத் திரீகாளெெவ : 
சூலூாாதத நவொ ஜமதீவிகயா : 
காஞவராத வி நிரவ wevi மடி 
ரொவிதா விந்தா லிவி 

த " 

யாம் 
விலகி நி விலை வியடிதராவாஉங | 
வவவவிரய ஜாதிஹ)வவ 

ஸிவொவியாஉயாஷெெயாவெதாம் 
நிஜெபாக ராஜயலவொாமராஜலொமே 
ெையவ 

வவாக்ஷிணிவிலூத நவத கரநொ 
வவவஜாய விதி பாலசூரதொ விபெஷ: 

அயாயகூலயொரவிதாய வெ | 
வதகராமிதி வ.நாகரதொ விகம் : 
வதாவவொயஸுவதா தயாவோவடி 
வியாதவாஹ விஷயவ வ நாநவாயா 

வலவெறி , யொவாயோ தஜமஜிகவும் ) 
வாநதகாத வாரிபொஷிதவெதவொயெ 
தெஜா தொவ ) லுவ விஷுவலாடி 


வ 


கெெஉதாஸரீ 


17 


ய 


நாவல 


கதெதி காயிகவிவெஷிதஉரி நொ aro 

மஹதிவெச கியயெெதவ தயா ஒவ 
வாரிவவொய திவாகாயீமஹீத- 
சீர் ஜயா நஹிவறாவஉ நிகஷ 
வியாவு 

ரவத நாக ஜமவிது 
வணதாவதாவி ஜதகூவி ஜொ நஹா நில் 
வெ ஹயகா மஜாதி நிரீக்ஷணெ z வி 

நவாகவகநஸயதொ ZU வீதி : || 
பத கஜெதவதி தவி 

விதுவ 

வ வவ 
ஹஜ தஷிர நவதபத வணவ யொக ? | 

வகதி நிஜி.தவா நவிரோ 

து 
மாஉ ணவ குவாநாய கூ 
உடொயிதொவி கவலெ கவலெ ஜ ந நா 

நிஐராவமுரிவ விஷதாமலுவ : | 
சூவொகயளுவி வஹிஜ-மஜா 

தே , கயாவி கறயா -5 வரிது தொஹி | 
2 , செ ) பூலுவ தி நெஷக வஷ ஜூ er 

– புலுவதி நெஷ த வளவ " 
வாதரெ ஹாதி பூரியார் 

ஜூணேற ஊாதி தஜ தயா வியா-I 
வொயொநொவவய வூதிவாக 
விஜி , தெ ஹ J9. தஜா விராஜை eெ rzM | 
* தவகல் 

என்றும் பாட முளது . 
+ மா என்றும் பாட முளது . 

3 


m 


ந 


8 


( ಕೆಇಎ) 


வல 


பெெத 


கதொலஞரீ 
வந கறாளா நாவாலாஜெயாக 

8 நீலவத வி தெயவ ஹாலகார : | m2 | 
வ , ஹாஜூதிரவ நிராரிதெ 2 நீெெந : 
கதாநலமயிவியயொ வி வீறவதி 
லிகொவரி தாலாய நவாந்தரவெ 

நஉவாகவிஷயா வியய ; க 2 கொருங | 
ஸவாததாவதொ ஹி நிவ J 

வவாநவரதியதெவயோவ ந 
வயவலவ_விலவ ; க்ஷிதிவொவி காய 

நியரவணாய ஜுஷதெவதமவெ | 
சூ.கதை 2 ஜி தலவபூவியவூவர-தி- 

ar நடியதி நி.மஜாலிதா நிஷெயா : | 
வவாராத விஜவஹ ஹோலைவ 

ஊராகவ வஹரதா நி நொஹராணி | 
தவாநாவித நவரொ 2 நிலாவ வளஜொ 

வவநதொ வ வஹாளுவி .நா. யொஜ , 8| 
வாகாஜ 

தெ ஹி யமாருவி வத -33 ந : 
ராஜா ஆஜாலி.நயொக 200 க ) வவ | 
வராதாாஜி தாலூரலுகாவிெெ : 

வவன் நலவெசு வாகாய- J ஷெ | 
ஜாதஷா ) வ நவஷ- ஜவாஹிஷெெெக 

ஈத ஷணாவி வ.நஸவ வv2,J . ஹா நி 3 | 
சூாவஜாயிை கவரைவடிவா 
ஜுஜு நனைவாஷ வரிஜெதி 


( கிளுவ ) என்றும் பாடமுளது . 


கஜெதாளூரீ 


19 


ரூகி 


உதெ வ . 


2 ) 


0 


கிவாஹிதாணிகம J ஹீத்த நாலுஜம்: 

தச விஉைண நவில்வாரிஹாத் ஷொ 
வாாவக 2 , வரிவாகவாவத.ந 

கிராதி நிஜிதவராவியிராதவெ | 
அரேஞ வரிகாணவி 2 2) மீநொ 

2 ஜ வ 20 ந U Mo ? F 23 விதொ 2 வி | 
கதவ ஹி வாயே தயா நவா , 

வலNநத-2017 

| வெகஃ | 
wr : கியா ஹவ 2 வெ.வி ஜெயெக 2 ,ரஷி : 

வூதனி :வர ெதாவி நவி கவஜாசு 
வாவதிகஸுவிலுவ : வானம் 

தொ 2 வி 
யீரவாஜயதிஉஷதய தகழி 
ஜீவெஷனுஷி த.த.3 வாஷொவினா 

ெெ s 
தகஜதயவா ந 2 விராஜயிதஹி நானடி 
சுக நிபாதா நி நிஜாததவொ 

நவூாமிவ வ ) வ.நி.தா விஷயெஷு யாதா 
ஷாபாசக தஜி வி வ GJ_ நஸீ 

கிவவபூவாசகரவணதா வாரீகரொதி 
கல க்ஷிதஹிரை நறைாகி யாவ 
உகாதிககாஃபணாலய வியாதி 
ஸாயீ நிதெ ஹ..ராஜ நி தவ வரதா 
ஊதெவிவவயவெது தசா யதெசங 
* காது என்றும் பாட முனக 


3 


விய 


ப 


20 

கதாஸுஜரீ. 
கதைநவெ நக தொ ஜத வூேலமொ 

ஜீவொவெமிகவிககத ரெ 
வனகாத நிாைவிநெகாலைலலாவ 
வ ெெஹவகெவற் ஹை வரிவணபூஸிை 

வவாவிலுத 
ஸ்ரீ விவொ நிவொத3 | 
வாகா உயொ.மீ. 
வஜ) வாகாலு ) நஜகுயா | 
ஓயீவலய 
ெெஉதாஸ.ஜரீ 
கமதுெெவவிவரின் 
டிரெணா நம 

நஹதாடி 
லுவரொமவி ளஷய 

வாத களைவ நிஷஉலாவலைௗ 
விரவா தவபிகா 
விதாதி நவாகவி : கரெ J 
கஅெதாவ 2 ஜரீ வரிவண yா 


வ . 


பரிவம். 


வ .. 


அத்துவிதரசமஞ்சரி 

மூலமும் உரையும் . 


அவதாரிகை. 
சதாசிவப்பிரஹ்ம மென்னும் திருகா மமுடைய ஆசாரியர் 
* பரமசிவாநந்த ரென்னுந் தமது குருப்பிரசாதத்தினாற் 
பெற்ற சுவாபானுபூ 

தியை யுலகத்தின் கண் ணெல்லோ 
ரும் பெற்றுக் கிருதார்த்தர்களாக வேண்டு 
மென்றுள்ள கிருபையினால் அனேகம் 
பிரகரணங்களை ச செய்தனுக்கிகித 
துப் பின்னொரு சமயத்தில 
இலயவிட்சேபாத நிவர்த 
தசமாயுள்ள நிருவி 

சமாத 
யானுஷ் 
டானத்திற் 


கற்ப 


சுபாவமாயவிளங்கா 


நின்ற அகண்டைக 

ரசானு 
பூதியினால பிரதிசய தருப்த 
யடைந்திருக்க முமுட்சு ஜனங்களி 
னது புண்ணிய பரிபாகத்தையே விக்கிரக . 
மாகத தரிததெழுந்தருளிய விக்கி னபவர் 
மூர்த்தியினது ஆக்ஞையினாலாபாயிக்கப்பட்ட அத் 
துவித ரசமஞ்சரியென்னும் பிரகரண ஞ சம்பூர்ணமாகும் 
பொருட்டு பேதா பேதப்பிராந்தி நிவர் த தகமாயுள்ள 
தவிதீய சொரூபத்தையே கணபதி யாகத் 

தி செய்தல் . 
பரமசிவேந்திர சாஸவதி . 


ப 


அத்துவி தரசமஞ்சரி 


சீராரு மத்துவித மேயுண்மை யென்றுமிகத் தெருட்டு 
நற்குப் , பாராருங் கயவுருவ நரவுருவம் புணர் வடிவம் பரிந்து 
சாத்தி , யேராரும் வரமொருங்கு நல்கும்விக்கி னேசனென 
திதயத்தின்பா, னேராரு மத்துவிதந் தனையறியும் விசேட 
மெலா நிகழ்த்து வானே . 

1 


பொழிப்புரை - இயாதொரு பரமேஸ்வரன் 
மனது 
யோகமாயா வைபவத்தினால் வியாகிருத அவ்வியாகிருத ரூப 
மான சகலப் பிரபஞ்சத்தையு நிர்மாணஞ் செய்து வேதப் பிர 
மாண பூர்வகமாக வன்னாச்சிரம தர்மாதி நியமங்களையும் பிர 
காசிப்பித்து சிவ விஷ்ணுவாதி மூர்த்தியாயும் பிரகாசிக்கிறாரோ 
அந்தப் பரமேஸ்வரனே 

அத்வைத ஆத்மஞானானுபூதி 
விக்கினங்களெல்லா நிவர்த்திப்பித்து வேதார்த்தமான பரமாத 
வைதானந்தாலுபூதியை முமுட்சு ஜனங்களுக்கு விவேக் 
பூர்வகமாகப் பிரகாசிப்பித் ததனை யடைவதற்கு நைட்டிக் 
பிர சரியாதி விரதமே சாதனமென்று காண்பிக்கும் பொரு 
ட்டு நராகாரத்தையும் விவேகி புருஷன் மிருகம் போலே 
சஞ்சரிக்கவேண்டு மென்பதைத் தெரிவிக்கும் பொருட்டு 
மிருகாகாரத்தையுங் கொண்டெழுந்தருளி வந்த வாதாாகிய 
விக்கினேஸ்வரரானவா பரமாத்வைதானுபூதிப் பிரதானமா 
யுள்ள சகல சுருதி யுத்தி யனுபவங்களையு மென திருதயத்திற் 
பிரகாசிப்பிக்கக் கடவர் . 


கருத்துரை - சஜாதீய விஜாதீய சுவகதபேத ரகிதமான 
அத்விதீய ஸ்வரூபமே தானாயிருந்துள்ள வுண்மை வஸ் திது 
வெனக் காட்டும் பொருட்டும் அதனையடைந்த யோகிபுரு 
ஷன் பேத பாவமின்றிச் சிதாகாசனாய்ச் சஞ்சரிப்பனென்ப 
தின் பொருட்டுங் கஜமுகக் கடவுளா திருஷ்டாந்தமெனக் 
கூறியதாம் . 

1 


மூலமும் உரையும் . 


3 


தனத 


( அ - கை ) 
இஷ்ட தேவதாத்து தி வியாசத்தினால் சகல வேதாந்தாகசியார் த் 
தத்தைச் சாமான்யமாகத் தரிசிப்பித்து அதன் பிறகு 
நாற்பததினாலு சுலோகத்தினாலும் பரமாத்வைதானு 
பூதியச்சியார்த்தததைக் கூறுவான் றொடங்க 
அஞ்ஞான விலாசமான ஜீவேஸ்வர ஜகத் 
பிராநதியானது விவேகஞானத்தினா 
லன்றி நிவிர்த்தியாகாதே 
திருஷ்டாந்த பூர்வகமாகக் 

கூறல். 
எத்திசையும் பத்திபாயத் தீலங்கு றுழள் வாயில்புண 
தெழிற்க ைனாடிய, பித்திமனை தனை மருவு பாலனுக்கு வெளி 
வருதல் பெருவன் பாம்போற் , தத்திரக்கற் பனைமயமாய 
மீகப் பொலிபல் வகையுருவங் கொண்டு வேறு , மத்திரவத் 
ஞான மதை மருவுபுரு டனுக் குழத்தி யடைதல் வன்பே . 2 

( பொ ) - நான்கு திக்கிலும் பிர தவிம்பிக்கப்பட்ட ஆவிர்த 
கபாடத்தையுடைய 

முகுர 

கிரக மத்தியத்தை யடைந்து 
பரிப்பிரமிக்காநின்ற பாலகனுக் கதினின்று வெளிவருவது 
பராதீன மாயிருப்பது போல அனாதி யார்வசனீய அஞ்ஞான 
வத்தியாச விலாசமான ஜீவோவா ஜகத்பிரா நதியையுடைய 
சமுசாரகாராக்கிருகத்தையடைந்து தொந்தவியாமோகத்தினால் 
பரிப்பிரமிக்கின்ற ஜீவனுக்குப் பரமேஸ்வராவதார ரூபராகிய 
சற்குருமூாத்தியின் துபதேச ரூபமான மகா வாக்கியார்த்த 
விசாரத்தினா லுதிக்காநின்ற பிரஹ்மாதவைத ஞானத்தினாலன 
றி அஞ்ஞான தறகாரிய ரூபமான காமகாமாதி சம்சார பந்த 
த்தினின்று முததியான தொரு நாளுஞ் சுலபமாகா 

( க ) -படிகமாடத்தை யடைந்து மார்க்கத் தெரியாமற் 
பிரமிக்கா நின்ற பாலலுக்குத் தயாளுவாகிய புருஷன் திவாரத் 
திறந்து விடுவது போல அவித்திடாந்தகார மோகத்தினாலே 
சமுசாரப் பிராந்தியிற் பிணிப்புண்டு பிரமித்த ஜீவனுக்குக் குரு 
வுபதேசானுபவஞானமே தவிாத்திக்கேது வெனபதாம . 2 


அத்து பிதாசமஞ் சரி . 


( அ - கை ) 
சாதனாதுஷ்டய சம்பன்னனான அதிகாரி புருஷன் 
சற்குருவுபதேசத்தினால் விவேகஞான மடைந்து 
ஜீவன் முத்திப் பதத்தை யடைவனென்பதைத் 

திருஷ்டாந்த பூர்வகமாகத் தெரிவித்தல், 
ரோரர்களாற் கொடியவா ரணியவழி யினையண்மித 
துயாகூர் பூமா , சாகஞ்சேர் தன்னூரை நன்கு தெரித் தோன் 
மொழியா னேரு மாறு , சாடர்நற் சாந்திமுதற் சாதனங்க 
ணிறைந் துமிகச் சிறந்த பூமா, சோறிசற் குருநாதன் மொழி 
யாற்றற் பதநிலையை நேரு வானே . 

3 
( பொ ) - காந்தார தேசஸ்தனாகிய ஒரு புருஷன் தனது 
தனாதிகளை அபகரிக்கிறதற்காக வந்த சோராகளால் தனாதி 
கள் அபகரிக்கப்பட்டு அவர்களால் பத்த நேத்திரனாப்ப் பத்த 
பாதனாயப் பத்த கானாபத் துக்கமான வனமத்தியத்தையு 
மடைவிக்கப் பட்டவனாப் யாதொரு சசாயமுமின்றி வெகு 
வித துக்க பயத்தினா லுசசசுரமாக விலாபனஞ் செய்யுங்காலத் 
தில் காகதாலீய ரியாயம் போலத்தெய்வக தியால் வந்த ஆப்தோ 
பதேசத்தினாலன்றிச் சுவதேசமான தடைடையப்படா 

தது போல 
அவித்தியா மாதி கள்ளர்களா லானந்தானுபூதி யென்னும் 
தனத்தையும் பரிகொடுத்திக் கிருககேத்திராசத்தி ரூபமான 
பாசங்களாற் பந்திக்கப்பட்டு விவேக திருஷ்டியுமின்றிச் சம்சா 
ராரண்ணிய மத்தியத்தில் ஆத்தியாத்மீகாதி தாபங்களா 
னிரம்பவும் வெதும்பி சமுசார சுபாவாலோசனத்தினாற் சாதன 
சதுஷ்டய சம்பன்னனாய் குரு சாஸ்திரோக்த மகா 

வாக்கி 
யார்த்த விசார ஜன்னியமான பிரஹ்மாத்மையிக்கிய ஞானானு 
பூதியினால் செரூபமான அகண்டானந்த பதமானது விருத் 
தித்துவய நிவிர்த்தியனந்தா மடையப்படுகிறது . 

( க ) -அவித்தியாபந்த நிவிர்த்தியை யி + சித்த அதிகாரி 
புருஷன் சற்குரு கிருபையால் நிரதிசய திருப்தனாய்ச் சீவன் 
முத்தியை யடைவனென்பதாம் . 

3 


காமா 


மூலமும் உரையும் . 


5 


( அ - கை ) 


கர்த்துருத்வாதி தர்மவானாகிய புருஷன் அகண்டைகாச 
பூம்பாவத்தை யடைவதெங்ஙனங் கூடுமென்றுமா 
சங்கையை நிவிர்த்திப்பிக்கிறதற்காகப் பரி) 
கிருத பரிகார மென்றும் ராப்தப் பிரா 
ப்தி யென்றுமுள்ள நியாயத்தினாற் 
கூடுமென்று திருஷ்டாந்த பூர் 
வகமாகத் 

தெரிவித்தல் . 


யடை 


நிருபனுடைக் குமரனுக்குத் தனதான தத்துவத்தை 
நிகழ்த்தலாலே,வருகயவ நீர் மைகழ லக்கழன்று ரிருபனியல் 
வாயக்கு மாபோர் , சொருபசுக வொரு பொருணீ யெனசி 
சொல்தரு வுபநிடதச் சொற்களாலே , மருவுகருத் துருத் துல 
மாயத் தொடுக்க மெயப் பொருணேரே வாயக்கு மன்றே . 4 

( பொ ) -சில துஷ்ட ஜன ங்களால் வியாமோகிதனாயச் 
சாத்தியாந்தர பாவத்தை திருக்கிற ராஜகுமாரனுக்கு 
ஆப்த வாக்கிய பூர்வகமான தனது ராஜகுமார சுபாவஞானம் 
நிஷ்பிரதி பாதமாய்ப் பிரகாசிக்க நீசத்துவ நிவிர்த்தி பூர்வக 
மான ராஜத்துவப் பிராப்தி கிடைப்பது போல சோதி தத்துவம் 
பதார்த்தனாயச் சுரோதாவாகிய நீயே அகண்ட சிதாநந்த 
பூமார்த்தனென்று குரு சாஸ்திரோபதேசங்களால் தேகாதி 
யகம்பாவ முத்தனாகிய ஜீவனுக்குக்கர்த்துருத்துவாதிப்பிராநதி 
விவிராத்திக்கிறது ; அத்து விதானுபூ தியு தானே பிரகாசிக் 
கறது . 

( க ) -கற்பிதமான கர்த்துருத்துவாதிப் பிராந்தியை 
மித்தையென் தறியுமிடத்தில் அகண்ட சிதாத்மஞானஞ் 
சுபாவமாய் விளங்கு மென்பதாம் . 

4 


- 


1 


(5 


அத்துவிதரசமஞ்சரி . 


( அ - கை ) 
பரமார்த்த தத்துவம் பொரிக்குமிடத்தில் பந்த மோக்ஷ 

வியவகாரங்கள் பிரார்தி மூலமென்பதைத் 

திருஷ்டாந்த பூர்வகமாகத் தெரிவித்தல் . 
திபமாடி மைந்தனுக்குத் தேகழத லாங்குணங்கள் செறி 
தற்றும் , புரையறுமக் குணங்களெலாம் பொன்று தலும் 
வெட்ட வெறும் பொய்யாமென்னப் , பிரமமயக் கூடத்த 
தித்த சுகபபோத்தனுப் பிரத்தி யக்குக் , தரமருவு பந்தழத்தி 
யென்பதும் புன் மயக்கத்தா லொளிரா நிற்கும் . 

5 
( பொ ) - நிர்விகார சத்திய ஞானான தசைதன்னிய 
மூர்த்தியாகய பிரத்தியகாதம வஸ்துவுக்கு சுவாஞ்ஞானத்தி 
னால் பாதஞ் சமபவித்த தென்றும் , சத்துவஞானத்தினால் 
பாத நிவிர்த்தி சித்திக்கிறதென்றுமுள்ள வியவகாரமானது 
மலடி மைந்தனது சரீர சவுந்தரியாதி வர்ணனமும் அவனது 
மிர்தி விய ரமும் போல அஞ்ஞானப் பிராநதிமூலமாகை 
யால் வாங்மாத்திர கற்பிதமே யாகும் . 

( க ) - பந்தமோட்ச மிரண்டும் பிராந்திகற்பிதமே யன் 
றிப் பாரமார்த்தத்தி லின்றெனக் கூறியதாம் . 

5 
( அ.கை ) 
தத்துவ தருஷ்டியால் விசாரிக்குமிடத்தில் நிரவிஷய 
பந்த மோக 

கற்பனை ஆபாதஞானிகளுக் 
கேயன்றிச் சம்சய ஞானிகளுக் கின்றேன் 

பதைத் திருஷ்டாந்த பூர்வகமாகக் கூறல் . 
தெரிகின்ற துறைதிரம் பேயாக வச்சமிகச் செறிந் 
தோனுக்கே, யெரிகின்ற விளக்கொளியாற் கண்ணுற்ற லாங் 
கதுதா னியங்குங் கொல்லோ,திரிகின்ற வலிசார திட்டியின 
லுண்டெனச்சொல் செகங்க ளெல்லாம் , புரிகின்ற வுண்மை 
விசாரத்தினர்க்குக் கீஞ்சிலுமே பூணா தன்றே 


யவகா 


மான 


மூலமும் உரையும் . 


7 


( பொ ) - நிரம்பவும் பயசீலனாகிய புருஷனுக்கந்தகாரமே 
மிகவுந் தடித்துப் பிசாசாதி ரூபமாய்க் கண்டாலும் அதனைத் 
தீபத்தோடுங் கூடிப் பரிசோதிக்கும்போது நீங்குவது போல 
அதத்துவ திருஷ்டியினாற் ஜீவேம்வர ஜகத் விஷய பந்த 
மோக்ஷாதி விவகாரமானதனுபவிக்கப்பட்டிருந்தாலும் தத்துவ 
திருஷ்டியால் விசாரிக்கும்போது காலத்திரயத்திலும் பிரத் 
யக்தத்துவ வெதிரிக்தமா யாதொன்றுமில்லை . 


( க ) -ஜீவேல்வா ஜசத் சுபாவத்தை விசாரிக்கு மிடத் 
திற் பிரத்தியக் சைதன்னியத்தைத் தவிர வொன்று மின் 
றென்பதாம் . 

6 


( அ - கை ) 
சர்வமுஞ் சின் மாத்திரமென்று திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் . 
போற்று மொரு சிற்சோதி தானேயில் வுலகுருவாய்ப் 
பொலியா நிற்குந், தேற்றழற வாராயின் வேறு பொரு 
பொன்றேனுஞ் செறிவ தில்லைத் , தோற்றுமயற் கதிகரண 
மாம்பழதை யல்லாது துன்று சாப்பர், சாற்றுருவே றெரு 
பொருடா னததற்கெவ் வாற்றனுந் தக்க தாமே 7 

( பொ ) - உனன்னியாதீன சத்தாப்பிரகாசக ரூபமாய்ச 
சர்வ 

சத்தாய் ஸ்புர வேதுவாகிய பிரத்தியக் சைதன் 
னிய மொன்றே தேகேந்திரியாதிப் பிரபஞ்ச ரூபமாக விள 
ங்குகின்றது . அந்தச சிற்பிரகாசத்தைக் காட்டிலு மன்னிய 
வஸ் துவானது விசாரிக்குமிடத்திற் காலத்திரயத்திலு மில்ல 
வேயில்லை . விவர் ததாதிஷ்டானமாகிய ரச்சுவைக் காட்டி 
லும் அதனிடத்தாரோபிதமாகிய சர்ப்பமான ததிஷ்டான 
பச்சுவைக் காட்டிலு மொரு விதத்தினாலு மனனியமாகப் 
பவியாததுபோ லறிக . 

( க ) -சர்வாதிஷ்டான மாகிய சற்போதத்தைத் தவிர 
ஆசோபமான சசததாதி யென்று மின்றெனக் கூறியதாம் . 7 


ரண 


டான 


அத்துவிதரசமஞ்சரி . 


அ - கை 
சேதனா சேதன ரூபயாகிய வில்வத்கை வியவகாரப் 
பிரயோசனாதி யோசிதிய மென்று சொல்லுவது 
கிர்விஷயமாமெனத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் , 


திறப்படவி தெனத்தோன்று ஞாலமெலாம் பிராந்தி 
மாத்திரமே யென்று , முறப்பொலிந்தன் னியமின்றிச் சுக 
மயமா மான்மாவே யுண்மை யாகு , சிறப்புறநின் றெளிரு 

ஞாலமது மண்மையெனத் தெரிகே னென்று , லறப் 
புதுமை சுத்தியிர சிதத்தாற்றன் னியாெவன்று கைா னே 
கோ . 

8 


தலான் 


பாவமடையு 


( பொ ) - 

- காரிய காரண ரூபமான சகல சகத்தும பிரமை 
விலாசமேயன்றி சத்திய ஞான அகண்டானந்தாத்ம வஸ்து 
சம்பந்தமுள்ள தன்று . ஜகத்து வியவகாரமாத்திரத்தில் சத்திய 

யுமாகில் எந்தப் புருஷன்றான் சுததிகா ரசதததி 
தனவானாக மாட்டான் . 

( க ) - ஜகத்து வியவகாரம் வாசனாப்பிராந்தியே யன்றி 
யுண்மையன்றெனக் கூறியதாம் . 

8 


( அ - கை ) 
சகல ஜகத்துங் காலத்திரயத்திலு மாயா மாத்திரமே 
யென்ற திருஷ்டாந்த பூர்வகமாக உறுதிப்படுத்தல் . 

சொல்லுநினை வுறுபோது மற்றதெழ முன்னுமது 
தொலைந்த போது ,மில்லதுதா னென்றலு மிவ்வுலக மில் 
ங்குகின்ற திறும்பூ தாமே , யல்லத்தி சயமென்னை போலு 
மகேந்திரசால மான தீங்குப் புல்லுறுமா யாவியினற கற் 
பிதமென்றலுமிகப் பொலியுமன்றே . 

9 


மூலமும் உரையும் . 


9 


( பொ ) - நாம ரூபாத்மகமான சகலப் பிரபஞ்சமு முற்பத் 
திக்கு முன்னும் பிரதீதிகாலத்திலும் - விநாசானந்தரமு மில்ல 
வேயில்லை . ஆயினு மனிர்வசனீயமாய் விசித்திர பேதபின்ன 
மாய்க் 

காண்கின்றது ஐந்திரசாலிகன மாயா விசித்திரத் 
தினா லுணடாகிப் பிரகாசிக்கின்ற பிரபஞ்சவிலாசம் போலவா 


மென்க. 


( க ) -சகல ஜாத்து மித்தையாகத் தோற்றுகின்ற 
தெனக் கூறியதாம் . 

9 
( அ - கை ) 
ஆத்ம பேதமு முபாதி நிமித்தமேயன்றி வாஸ்தவமன் 
றென்பதைத் திருஷ்டாந்த பூர்வகமாக 

உறுதிப்படுத்தல் . 
இந்துதினத் துவிதமகன் றிருந்திடினும் புருடனுக்கிங் 
கிசைதற் கண்ணில் , வந்துறையுந் தீமையினாற் பலவடிவந் 
தானகி வயங்க லேய்ப்ப , நந்தலில்சன் மயப்பூமா வெனுஞ் 
சொருப மொன்றேனு நானா வாகிச் , சந்ததந்தற் கற்பித 
மாந் தமப்பட்டலக் கூட்டுறவாற் றயங்கு மன்றே . 10 

( பொ ) - சஜாதீய விஜாதீய சுவகதபேத ரகிதமாய் அக 
ண்ட சிதாநந்த ரூபமாகிய பிரத்தியக்காத்மா சுவாசிரய 
விஷயமாகிய வவித்தையோபாதியத்தியாசத்தினால் நானா 
ரூபமாகக் காணப்படுகின்றது . சேத்திர தோஷத்தினால் புரு 
ஷனுக்கு ஏக ரூபமான ந்திரன் நானாரூபமாய்க் காணப்படு 
கின்றது போலவாமெனக் கொள்க . 

க ) - ஏகமான சிதாத்மவஸ்து அனேகமாய்க் 
அவித்தியாத்தியாச பேதத்தாலெனக் கூறியதாம் . 10 

( அ.கை ) 
சக்கரப் பிராந்தியானது அத்துவிதீ 
யாத்மாபரோக்ஷ னுபூதியினா லன்றி 
நிவிர்த்திக்கப்பட மாட்டா தென்பதைத் 
திருஷ்டாந்த பூர்வகமாக 

உறுதிப்படுத்தல், 
2 


காண்பது 


சம்சார 


2 


10 


அத்துவிதரசமஞ்சரி. 


மட்டற்ற வெறும்பிரமை யால்விரிந்து திரநாளு மருவா 
தான , கட்டப்புன் புவனவட்டங் கொள்ளிவட்ட 

ட்டந் தனையுற 
ழக் காணல் வேண்டு , மட்டற்ற தெயவகதி யாற்பிரமை 
நட்டமெழன் முத்துமா ற் , றுடடத்தின் புவனமது முன்டை 
போற் பின்னாளுந் தோன்று தன்றே , 

11 
( பொ ) - அந்தக்கரண வியாமோகமாத்திர ஜன்னியமாய் 
நசுவரமாயிருக்கின்ற சமுசார சக்கரமானது கொள்ளிவட்டம் 
போலத் தாபமாத்திர ஏதுவென் றறியத்தக்கது . தெய்வா 
தீபாகச் சித்தவியாமோகம் நிவிர்த்தியாகுங்காலத்தில் சித்த 
மூலமான துவைதப் பிராந்தியும் நிவிர்த்தியாகு மென்க . 

( க ) -அத்துவி தீய வனுபவ ஞானத்தினாற் சித்தப் பிரா 
ந்தி நீங்குமென்பதாம் . 

11 
( அ - கை ) 
ஞானநிஷ்டன் உத்தான காலத்திற் சகத்தைப் 
பிரதிபாமாததிரமாய்க் கண்டிருப்ப 
னென்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாக உறுதிப்படுத்தல் . 
நிலைமையிலா விவ்வுலக நீர் கந்தர்ப்ப நகாம்போ விக 
ரற்றேங்குந் , தலைமை செறி நானமெனும் பெயர் பூண்ட 
வம்பரத்திற் சாலத்தோன்று , மூலவகல் வெமக்கான்ம 
வுணரீவுதிக்கின் வெயிலெரித்தா லொழியுமின் போன் , 
மலைவு செயு மந்த விந்த வுலக மெலா மக்கணத்தின் மறை 
ந்து போமே . 

12 
( பொ ) -சிதாகாச ஸ்வரூபத்தில் அவித்தியாரோபமான 
சகல ஜகத்தும் விவேக ஞான திருஷ்டியினால் வாதிக்கப்பட்டுத் 
தக தபடாதி போலப் பிராரத்தக்ஷயமட்டும் பிரதீதி ம 
மாய்க் காண்கின்ற தேகாதிப்பிரபஞ்சதமேதக் கந்தர்வ நகரம் 
போல வறிந்து விவகரிப்பன் . 

( க ) -சகலப் பிரபஞ்ச வியவகாரமு மிராசு சர்ப்பம் 
போல வாக்கு மாத்திர கற்பிதமெனக் கூறியதாம் . 12 


|| 


மூலமும் உரையும் . 


11 


( அ - கை ) 
துவைத புத்தியை யபவாதஞ் செய்யில் 
அகண்டைக சாலுபூதி சேஷிக்கு 
மென்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் 
ஆரோபமான ஜகத் தடங்கவடைவினிலொடுக்கு மருந் 
திறத்தார் , ரோரு நமது சிந்தர் சிவமயமே யாகிநனி சேட 
மாகும் , போராடு மத்தகயம் பர்ச்செற்றுப் படுகுழியிற் புணை 
ச தென்ற , னேராது மில்லாமற் கேவலந்தா னொன்றே 
யாய் நிகழ மன்றே . 

13 
( பொ ) - தனது விரோதி சம்மாரத்தினாலும் யானை 
மாவுத்தனது நாசததினாலும் மதோன்மத தமா யேகமாய்ச் 
சஞ்சரிக்கு மத்தகசம் போல பிரவிலான சமாதி யப்பியா 
சததினால் அவித்யாரோபிதமான தேகாதி துவைதப் பிரபஞ்ச 
நிவிர்த்தி வரும்போது சித்தமானது பிரத்தியக் கபின்ன ப்ர 
மாதம சொரூபமாகப் பரிசேஷித்து விளங்கும் . 

( க ) -மனன நிதித்தியாசன புத்தியினால் அவிததையா 
கறம்தம் நீங்கில் 

அகண்ட சுபாவ ஞானானுபூதி விளக்கமா 
மெனக் கூறியதாம் . 

13 
( அ - கை ) 
ஞான பிஷ்டனது சரீர நீங்குகின்றதற்குக 
காலா தியபேட்சை வேண்டா 
மெனபதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் , 
இம்பருட லின்றெழிக வலதுறைக சசியருக்க னிருக்கு 
மட்டும் , விம்பமயச் சித்துருவாய விளங்குமெனக் கதனுலே 
விசேடமென்னே , கும்பமிப்போ துடை கவன்றிச் சிரகால 
நிலை பெறுக கும்பம் பம்பு , மம்பாத்தி னுக்கணுமாத் திரமே 
னும் விசேடமென்ப தணுது றதே . 

14 


12 


அத்துவிதரசமஞ்சரி 


( பொ ) - ஞானாக்கினியால் தக்தமான இந்தச் சரீர 
மானது இந்த க்ஷணத்திலே போனாலு மல்லது கற்பகால 
பரியந்த மிருந்தாலு மதினால் சிதாகாசவடிவனாகிய வெனக் 
யாதொரு விசேஷமுமில்லை. கடாதிகளினது வெகுகாலத் 
தி நாசங்களால தினிடத்தி லப்பரிச்சின்னம் போலவிளங்கு 
கின்ற ஆகாயத்திற்கு யாதொரு விசேஷ சம்பந்தமு மில்லா 
தது போலவாமென்க , 


( க ) - சிதாகாசனான புருடன் காலாதீதனான தால் மித் 
தையான சரீரம் நீங்குகையைக் குறித்து நியமாபேட்சை 
வேண்டாமென்பதாம் . 

14 


( அ - கை ) 
விஷய சிந்தையினாற் பிராணிகள் சமுசாரப் 
பிராந்தியை யடைகிறார்க ளென்பதைத் 
திருஷ்டாந்த பூர்வகமாகக் 

கூறல் . 
தங்குறுசிந் தனையினழத் தத்தி தற் றேற்றுகின்ற 
தையற் கண்டிள் , வங்கனைமற் றவனென்றே நீனாள் வெய 
துயிர்த்திரங்கு மவனைப் போலு , சங்கற்ப மாத்திரத்தாற் 
பலவிகற்ப மாய்த்தோற்று - சகங்க ளெல்லா , மீங்குச்சத் 
தியமென்றே மந்தமதி யினன் வாளா வேற மாலும் . 15 

( பொ ) -வாகிய விஷயஞ் சத்தியமென்றுள்ள திட 
பாவனையினாற் காணப்படுகிற ஜசத்து பிரதி மாத்திர 
மா யிருந்தாலும் அதனைச் சாத்தியமென்று கருதி மூடபுத்தி 
யுள்ளவன் மயக்கமடைகிறான் . காமியானவன் றனது பாவம் 
தாருட்டியத்தினாற் சாமான்ய விஷயங்களைத் தனது இஷ்ட 
ஸ்திரீயெனக் கருதி பிரமிக்கின்றது போலவாமென்க . 


க ) - சகல விஷயமுந் தோற்றன் மாத்திரமென்பதை 
யறியா த மயக்கமே சமுசாரப் பிராந்தியென்பதாம் . 15 


மூலமும் உரையும். 


13 


( அ - கை ) 
ஜிவன் முத்தர்கள் பிராரத்தி க்ஷயமட்டும் 
விரவத்தை மித்தியா சித்திரமெனக் 
கண்டு நிச்சபித்தனுபவிப்பார்க 
பொன்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் . 
தன்னியஃபிற் றற்சுவையாயச் சசிதா னந்தமாயத் 
தயங்கு மென்பார் , அன்னியமா மோகத்தா லுண்டெனச் 
சொற்றிடுமீந்தத் தொன்மை ஞால , மன்னியவோ ரிடத்தினுங் 
காணப்படா தருவுருவே வடிவ மாது , மன்னியவிண்ணோவி 
யமே போலுமென வையமற மதித்து மியாமே . 10 

( பொ ) -சகல கற்பனாதிஷ்டான பூசமாய் அகண்ட 
சிதானந்த ரூபமாகிய வெம்மிடத்திற் பிராந்தர்களினது 
அஞ்ஞான தோஷத்தினாற் றேசேந்தரியாதிப் பிரபஞ்சமெ 
ன்று யாதொன்று கற்பிக்கப்படுகிறதோ அதனை மற்றொரு 
ஸ்தலத்திலுங் கண்டனுபவிக்கப் படாததாய் நிராகாரமாகிய 
அஸ்தான சித்திர மென்று நிசசயித் தனுபவிக்கின்றோம் . 

( க ) - ஆகாயத்திற் சித்திரமெழுதியது போலச் சகத் 
பிராந்தியை யறிவதென்பதாம் . 

16 


( அ - கை ) 


ஆரோபவிலாசங்களா லதிஷ்டான மாகிய 
சித்வஸ்து விகார சம்பந்தமடையா 
தென்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் 
வானிறம் போற் றிகழத்தி யாசபே தத்தினான் மறைபட் 
டாலு , ஞானகன மான பொருள் கண்ட வொரு தற்சுவையை 
நனிநீங் காதா , லூனழறு பற்பல ராசாவி சித்திரத்தோ 
டொன்றி ஒலுந் , தானமரும்படவியல்பைச் சித்திரவத் திர 
மென்றுந் தணந் திடாதே . 

17 


14 


அத்துவிதாசமஞ்சரி. 


11 


( பொ ) -- அனாரமாத்தியாச ரூபமான ஜீவேம்வா சசத 
பேதத்தினாற் றிரோதான மடைந்தது போலிருக்கிற பிரத் 
தியக் வஸ்துவானது தன் பேதத்திரய பகிதமான அத 
துவிதீய பாவத்தை விடுகிறதில்லை. வெகுவித சித்திர 
பேதங்களாற் பணமாயிருக்கிற சித்திரப் படமானது தனது 
படபாவத்தை விடாதிருப்பது போல வெல்க 

காரியங்களினால் மரைக்கப்பட்டது 
போல விளங்குவது வியவகார மாத்திரமென்பதாம் . 17 


பூரண 


காரண 


( அ - கை ) 


ஞானநிடை யுடைத்தானவன் துர்லப் 
னென் றவனது ஞானானுபூதியைத் 
திருஷ்டாக்க பூர்வக மாகக 

கூறல். 


சத்தியசி ) சுககனமா யகண்டி நமாயர் தெளிபொரு 
பாய்த் தா ) மான்ம , கத்துத் து வையொருவ ஆனேன் 
றே மிகத்தெளிவன் மடையொன் றின்றிப் , பொத்துடலித் 
தியழதலி யவற் றைமயல் வாதனைகள் பூ வடு நிற்கு , மத்த 
மதி யினனென்ன திய வொறே சங்கையற மதித்தன் 
மானும் . 

13 
( பொ ) -கோடி பிலொருவன் ஆசாரியப் பிரசாதத்தினாற் 
சட்வித லிங்கங்களினாலும் சுருதி யர்த்த விசாரஞ்செய்து 
சத்தியஞான அகண்டானந்த லட்சண மாகிய பிரத்தியக் தத் 
துவமே நானென றறிகிறான் . அவிந்தியா வாசனையினாலுஞ 
தோஷத்தினாலும் அவிவேகியாகிய 

புருஷன் 
றேகாதிகளே நானென்றறிக் தபிமானிப்பது போல வேன்க . 

( க ) -தேகாதி வாசனையிலுள்ள பிடிப்பு நீங்கி பிரத்யக் 
சொரூபததிற் பிடிப்புள்ளதே ஞான நிஷ்டைக்குப் பிரயோ 
சன மென்பதாம் . 

18 


சாவகாச 


மூலமும் உரையும் . 


15 


( அ - கை ) 
அச்சியாஞ் சூட்சும புக் தபர்ாடர்கள் 
அகத்த வியா விருத்தி யுபாயத்தினால் 
ஞானுைபுகி யடைவதைத் திருஷ் 
டாந்த பூாவகமாகக் 

கூறல் . 
செங்கதிரோன் வெங்கதிரா லெதிர் நிகழம் போதே 
ரைத் தீரத் கீர்ந்து , கங்கையினப் குளிபுனலைப் புனிதமுறு 
மதிமான்கள் கைக்கொண்டாங்கு மங்குலகை வெறும் பொய் 
பசை யில்தெனத்தூ ாத்தமற்ற மாரத்தாப் , பொங்கி 
னிய வொருசுவை யை முனிவராக நுபவிப்பர் பொலி 
யுள் ளத்தே . 

1. ) 
( பொ ) க , திரியாதி சகலப் பிரபஞ்சமு மாயா 
மாத்திரமென்று தைரியததிாைநேதி செய்து சருவவிலட்ச 
ணடாகிய பிரதயைக் காந்தானுபு தியானது இருதயத்தில் 
விவேகி ஜனங்களா லடையப்படுகிறது . உத்தம புத்திசாலிக 
ளாகிய புருஷர்கள் உலலோல கல்லோலத்தோடுக் கூடிக் 
காணப்படுகிற மாசிகாப் பரவாகசதை வீட்டு கஙகாப பிரவா 
சத்தை ஆகாயிப்பது 

போலயா 

மென்க . 
( க )-தேகாதிப் பஞ்சங்களே யெரி செய்யுட்டத்தில் 

19 
யதார்த்த வஸ்துவான் 

( அ - கை ) 
பிராகிருத ஜனங்கள் பிரத்தயக் சத்துவததைக் 

குரு மூலமாய் விசாரித்தறிகிறார்க 
ளில்லையென்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் 
ஒன்றது மண்ணியதா மீகவெளிதாமினத்தாத மொப் 
பி லாத , நன்றன வம்பாத்தி எனிதோன்று ஞாலமெலா 
நதவித் தெங்குந் ,தன்றேராப்பாவு மெழி லாத்துமதத் துவ 


சடையபாடு 


D 


மன்பதாா 


الي 


16 


அத்துவிதரமஞ்சரி 


விரவி தன்னை யையோ, வன்றீய படவுல் தலூகரிரையாத 
ரித்து மதியா வன்றே 

20 
( பொ ) - சர்வ ஜகப் பிரகாசகராகிய ஆதித்தனைக் 
கூகைகள் விழியின் குற்றத்தால் தெரிசித்தற்குற்சாகஞ் 
செய்யாதது போல நித்தியாபபோட்ச சித்தமாகிய பிரத்தியக் 
காத்ம தத்துவத்தைத் தேகாத்மபுத்திகளாகிய அஞ்ஞ ஜனங்க 
னாதரிக்கிறார்க ளில்லை , 

(( க ) - அஞ்ஞான தோஷத்தினால் ஆத்மப் பிரகாசத்தை 
யிச்சிக்கவில்லை யென்பதாம் . 

20 ) 
( அ.கை ) 
தத்துவாஞ்ஞான மூலமான வன்னிதாஞானமே 
மூட ஜனங்களுக்கு வெகுவித ஸம்ஸார 

தாபஹேதுவா மென்பதைத் 
திருஷ்டாந்த பூர்வகமாகக் 

கூறல் , 
மன்னியவா னந்த வொளி வடிவமதாய் நிகழினுமிம் 
மாஞா லத்தை , யன்னியமா மெனப்பாவித் தறிவில்லான் 
பெருந்தாப மடைவன் ¥¥ , மின்னியதீ பாதிகளிற் றிருசிய 
மாய் மீளிர் தருந்தன் மேனிச் சாயை , தன்னினைவே றென் 
றெண்ணி மாமோகத் தினின்ழழ்குந் தனிச்சே யொத்தே . 

( பொ ) - நிரதிலயா நந்த சத்சித் விலாசமாகிய ஜகத்தை 
யாத்மப் பிரகாசத்தைக் காட்டிலு மன்னிய மென் கருதிய 
மூடன் வெகுவித சமுசாரக் கிலேசங்களை யடைகிறான் . 
தீபாதியாசிரயங்களினாற் றனது சரீரத்தைச் சம்பந்தித்துக் 
காணப்படுகிற சாயையை யன்னியமென்று கருதிப் பரிப்பிர 
மித்த பாலகன் றாபமடைவது போலவாம் . 

( க ) -ஆத்மாவை யனாக மாவெனக் கருதிய மோகமே 
தாப எது என்பதாம் 


21 


மூலமும் உரையும் . 


17 


( அ - கை ) 
மாயையினாலும் மாயா காரியங்களாலும் 
ஆத்மாவிற்குக காலத்திரயத் திலு 
மியாதொரு சம்பந்தமுமில்லை 
யென்பதைத் திருஷ்டாந்த 
பூர்வகமாகக் கூறல் . 


தனது 


மடமான மாயைதன துருவமிலா வான்முதலாம் வகைக 
ளாலே , தடமான வசங்கவொரு சின்மயனைப் பேதிக்கத் 
தக்க தன்றும் , திடமான மழைத்தாரை தன்னுடைய துளிக 
ளின் மென் றிரள்க ளாலே , யிடமான பசும்பதும் பத்திரத் 
தை நனைப்பவுரித் தென் தொ லாமே . 

22 
( பொ ) - அனிர் வசநீய அநாதி யவித்தையானது தனது 
விலாசமாததிரங்களான ஆகாசாதி விகாரங்களால் 

அசங்க 
சித்து ரூபமாகிய ஆத்மவஸ்துவைப் பரிசிக்க மாட்டாது ; 
ஷதாரைரையானது 

சலகணங்களாற் பத்மதளத் 
தைப் பரிசிப்பதில் யோக்கியமாகாதது போலவாம் . 

( க ) - நிர்மலமான வஸ்துவை மலதோஷஞ் சம்பந்தியா 
தென்பதாம் . 

22 
( அ - கை ) 
மனோகற்பனா விலாசங்களான ஜகத் விகற்பங் 
கள அசங்கசி தாத்ம நிஷ்டனாகிய ஜீவன் 
முத்தனை ஸ்பரிசிக்கமாட்டா வென் 
பதைத் திருஷ்டாந்த 
பூர்வகமாகக் 

கூறல் . 
தோற்றாவு மாத்திரம் 

குருவான 

சகவிகற்பத் 
தொகுதி யெல்லா, முற்றமுறு சங்கமெலா மொருவியசின் 
மயவென்னை யொட்டா வன்றே , மாற்றருமா ரோபிதமா 
மலினாதி விசித்திரதன் மங்க ளெல்லாந் , தேற்றமிகு நிருமல 
மாய் வெளியுருவாம் வியோமத்தைத் தீண்டுங் கொல்லோ , 

3 


18 


அத்துவிதரமஞ்சரி 


சல 


( பொ ) - இரச்சு சர்ப்ப சுத்திகாரசித ஸ்தாணு புருஷ 

கந்தர்வ மகராதிபோலப் பிரதீதி மாத்திரங் 
களான வில்வ விகற்பங்கானவை அவித்தியா காமகர்மாதி 
வாசனாலேச ரகிதனாய் நித்திய சுத்த புத்த முத்த சத்தியஞானா 
கண்டானந்தனாகிய வென்னைப் பரிசிக்கமாட்டா . அஞ்ஞ 
ஜனங்களா 

லாரோபிக்கப்பட்ட நீலத்துவாதி வர்ண விகாரங் 
கள் நிர்மலமான ஆகாயத்கைப் பரிசியாதது போலவாம . 

( க ) - சொசசமான சிதாத்ம வஸ்துவை அந்தகாரமயமான 
ஜகத் விகற்ப மடராதென்பதாம் . 

23 
( அ - கை ) 
* தகத் திரயங்களு மவற்றிற்குரித்தான தர்மங்களுஞ் 

சர்வ சாட்சியான ஆத்ம வஸ் துவைச் 
ச பந்தியாவெனத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் . 
பரிபுரண மாகிரிறைந் திருக்குமொரு கரியான பாமா 
மென்பால் , விரிவுறுசாக் காத்தினொடு சொப்பனமே 
சுழத்தியென விளம்பப் பட்ட , திரிவிதமா மவத்தைகளு 
நாடோறும் பிறப்பிறப்புச் செறிந்த வாகி , வரியமரு மரகபதி 
வபுவினிற்கஞ் சுகங்கள் போல் வயங்கு மன்றே . 24 

( பொ ) -சர்ப்பசத்தையினால் ஜீவித்திருந்த சட்டை 
யானது சர்ப்ப சம்பந்தமில்லாம னீங்குங் காலையில் சர்ப்பமோ 
சேஷித் திருப்பது போலத் குணத்திரயங்களின நூற்பத்தி நாச 
ங்களால் ஆவிர்ப்பாவ திரோபாவ தர்மம் பொருந்திய அவஸ்தாத் 
திரயங்களும் அவற்றின தாசிரயங்களா ஸ் தூலசூட்சுமகா ரண 
மான சரீரத்திரயங்களும் பிரத்தியகாத்ம சத்தையினாற் ஜீவித் 
திருக்கின்றன வாயினும் விவேக திருஷ்டியினா லத்தியாச 
சம்பந்த நீக்கமாகின்றபோது பிரத்தியகாதம வஸ்துவுக கியா 
தொரு சம்பந்தமுமின்றித் தான் மாத்திரமாய்ச் சேஷித் 
திருக்கு மென்பதாம். 

( க ) - சர்வாதிஷ்டான பிரத்தியக் பிரறும+ த்தையேசுபா 
வ சத்தை யெனக் கூறியதாம் . 

24 


மூலமும் உரையும் . 


19 


( அ - கை ) 
தத்துவம் பதார்த்தங்களுக்குச் சத்தபேதமே 
யன்றி யதார்த்தபேத மின்றெனபதைத் 
திருஷ்டாந்த பூர்வகமாகக் 

கூறல் . 
சொப்பனமே சாக்கிரமே யெனப்புகலும் விசேட 
மீது சொலால் வந் தன்று , துப்புறுமா யாமயமா குதலந்த 
விரண்டினுக்குத் துலிய மேயா , மப்படியே பிரத்தியக்குப் 
பாரக்கென்னும் விகற்பழநா மத்தா லான , தெப்பொழுது 
மெய்ஞ்ஞான சுகமேயிவ் விரண்டினுக்கு மியல்ப தாமே . 25 

( பொ ) - ஜீவனென்றும பானென்றுஞ் சொல்லப்படு 
கிற விகற்பமானது நாமமாத்திரமாகிறது . யாதொரு காரணத் 
தினால் ஜீவபராளுக்குச் சத்தியஞான சுகமே சொரூப லட்ச 

அன்னிதாக்கியகண ரூபமான ஜாக்கிர சொப்பனப் 
பிரபஞ்ச முழுவது மாயா மயமா யிருந்தாலுஞ் சாக்கிரழென் 
றுஞ் சொரப்பன்மென்றுஞ் சத்த பேதத்தினால் வியவகரிக்கப் 
படுவது போல்வாம் . 

( க ) - திருஷ்டாநதமே தாடாந்தமாயும் , தாஷ்டா கதமே 
திருஷ்டாந்தமாயும் பெரியோர்கள் சொல்லுவது பிரத்திய 
காதமாவே பரமாத்மா , பரமாத்மாவே பிரத்தியகா தமா வென் 
பது போலவாம் . 

25 
( அ - கை ) 
விஸாந்த சித்தர்களாகிய ஜீவன் 

முத்தர்க ளனுபவ 


ணம் . 


முரைத்தல் . 


புறப்பொருளின் வருவிசன சம்பந்தத் தாலிளைப்புப 
பொருந்து றதாய்ப் ; பறப்பறவித் தியவழிச்செல் லாதடங் 
கிச் சகவிகற்பப் பற்றென் றின்றி , சிறப்பமா தன் ஜானந்த 
மாத்திரமாயத் தனித்திருக்குஞ் சித்தம் பெற்றே , ருறப்படு சாக் 
கிரத்தினுநற் சுழத்தியது பவத்திளிலைத் துவகைகூர்வார் . 


20 


அத்துவிதரசமஞ்சரி 


( பொ ) -வாகியாந்தர சங்க ரகிதராய் அத்தியந்த முப 
சாந்த சித்தராய் ஜீரோவா ஜகத்பேதப் பிரமரகிதரா 
யிருக்கிற ஞான நிஷ்டர்கள் சச வாராச்சிய சாம்பிராசசிய சுகத் 
தில் ரமித்துச் சதா சாக்கிரத்துக்களா யிருந்தாலும் சுழுத்தி 
சாலம்போற் சகஜமான சமாதியானந்தத்தையே யெல்லாக் 
காலத்திலு மனுபவிக்கிறார்கள் . 

( க ) -ஜீவத்துவ நீங்கிய பிரஹ்மரிஷ்டன் ஆனந்தப் பிர 
ஞ்ஞையோடுந் திருபதனாயிருப்பனெனக் கூறியதாம் . 26 

( அ - கை ) 
அவிவேக ஜனங்களாற் சீவன் முக்தன் கருத்தா 
போக்தா வென்று கிரகிக்கப்பபேவனாகலும் 
பரமார்த்தமா யவன தனுபவத்தினாற் 
கருத்துருத் துவாதி தர்மமவனுக் 
கின் றென்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் . 
காயழயல் வுறுத்ருமக் கட்டுப்றே ரென்னைமிகக் கருத்தி 
னென்றே , யேயநினைக் கின்றனரே லதனாலென்னிருந்தபடி 
யிருக்கின் றேனும் , றேயவரு மேகமதிற் புக்கானென் றற 
மூடர் துணியப்பட்ட , தூயதளிர் மதியமவ்வா றம்புதத்தி 
னணித்தேனுந் தோயுங் கொல்லோ . 

27 
( பொ ) - திரிவி தகரண வியாபாரத்திலே திருஷ்டி 
யுடைத்தான பாமர ஜனங்கள் அசங்கசி தாதமராமனாகிய ஜீவன் 
முத்தனைத் தொழிற் செய்பவனென்று கிரகிப்பார்களாயினு 
மவர்கள தி சித்தியாக்கிரகணத்தாற் சீவன்முத்த னந்தத் தர்மம் 
பொருந்தினவ னாக மாட்டான், மேகஷ்டமாகிய சலனாதி தர் 
மத்தைப் பாமர ஜனங்கள் சந்திரனிஷ்டமென்று கூறுகின்றா 
ராகிலும் அந்த மேகரிஷ்டமான சலனா தர்மஞ் சந்திரனுக் 
கில்லாத 

தது போலவாம் . 

( க ) - அத்தியாச பேதப் பிராமண நீக்கத்தி லாத்மப் பிர 
காச முண்டா மென்பதாம் . 

27 


மூலமும் உரையும் . 


21 


( அ - கை ) 
அத்துவித தரிசியாகிய ஜீவன் முத்தனுக்கு 
வியவகார காலத்திலும் துவைதப்பிராந்தி 
யுதியாதென்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் . 
மித்தையதாயத் தோன்றுறுமேற் றோன்றுறுக விவ் 
வுலக விசித்தி நந்தா , னத்துணைமாறத் துவவித் தாகி நிக 
ழெனக்குவரு மானி யேதோ , சுத்தமயக் காங்கனவிற் பயந் 
தருகைப் பகடாதி திகழ மேனு , மொத்தவிது சொப்பனமே 
யென்றனுசந் திப்பவனுக் குறுமோ பீதி . 

28 
( பொ ) - அனேகவித நாமரூபாதமகமான சகல ஜகத் 
விசித்திரமு மிந்திரசாலம் போன்று மாயாமா ததிரமென்று 
கண்டு ரமித்திருக்கிற ஜீவன் முத்தனுக்கியாதோரானியுமில்லை . 
நித்திரா தோஷத்தினாற் சொப்பனாவஸ்தையி லனேக வித 
கச முதலான 

ன வடிவங்களைக் கண்டனுபவித்தோமென்று சிந் 
தித்தாலுஞ் சாக்கிரத்தோடு கூடிய புருஷனுக் கதனாலோரானி 
லாபங்களில்லாதது போலவாம் . 

( க ) -ஸ்வரூபப் பிரசஞையுடைத்தான விவேதிக்கு மாயா 
ரூபமான அன்னிய சிந்தை யின்றென்பதாம் . 

( அ - கை ) 
ஜீவன்முத்தன் பிராரத்த க்ஷயமட்டுஞ் சகலமு 

மித்தை யென்று போகம் புசிப்ப 
னென்பதைத திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் . 
அனைத்துலக மசத்தென்றே நெடுங்கால நன்றக 
வாய்ந்தோர் ந தோனுத் , தினைத்தெனினும் பிரியாத்த் தியா 
த்துமதிட் டியைச்சத்தஞ் செறிந்தே நிற்பா , னுனத்ததமிங் 
கானனந்தா னெக்காலு மில்லை யென வொருப்பட் டோனு , 
மனித்திகழ்தன் முகங்காண விரைந்தத்தங் கைக்கொள்ளன் 
மானு மன்றே . 

29 


28 


22 

அத்துவிதரசமஞ்சரி . 
( பொ ) -சகல ஜகத்துங் காலத்திரயத்திலு மில்லவே 
யில்லை யெனறு சதா திடி நிச்சயமுடைய ஞான நிஷ்டனான 
வன் சாமசரீரபதன பரியந்த பாமா ஜனங்கள் போற் போகம் 
புசிப்பன் . முகுபத்தில் முகமில்லையென் றறிந்திருக்கிற புரு 
ஷன் முகதரிசனத்தின் பொருட்டுக் கண்குடியை ஆசிரயிப் 
பது போலவாம் . 

( க ) - விஷயங்கள் சத்திய மின்மையால் அவற்றிலவா 
வின்றிப் புசிப்ப னென்பதாம் . 

29 
( அ - கை ) 
வாசனாந்திரய கிதனாகிய ஜீவன்முத்தன் 
மன திலியாதொரு சஙகமுமில்லாதவ 
னென்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகக் கூறல் . 
பொருத்தமுறு மாதாவாற் கவளங்க வளந்தோறும் புல 
னுற் றலும் , பெருத்த துயி லாட்சிசுதான் வேறென்றுந் தெரி 
யாத பெற்றி போலப் , பருத்தவிழி யத்னலில் அலகெனுமிந் 
திரசாலம் பார்த்திட் டாலும் , திருந்தாறு மகத்தோரொள் 
ளொளியாலே யாதொன்றுந் தெரிகி லேனே . 30 

( பொ ) -இருதிரஜாலத்தினுண்மையைத் தெரிந்த புருஷ 
னிந்திரஜாலக் காட்சியினால் மனதில் மயக்க மடையாதிருப்பது 
போல, ஆத்ம சன்னிதியிற் காணப்படுகிற தேகேத் திரியாதிப் 
பிரபஞ்ச மிந்திரஜாலம்போ லென்னும நுபவத்தினால் ஜீவன் 
முத்தனியாதொரு மயக்கமுமுறான் . ஸ்வரூபஸ்திதியினின்று 
நழுவுதலையு மடையான் 

பரவசனாக 

கிய பாலகன் 
மாதாவினாற் கொடுக்கப்பட்ட கவள பணந்தோறும் கவள் 
பக்ஷணந்தோறும் வெகுவித க தா திருஷ்டாந்தங்களாற் போதி 
தனா யிருந்தாலு மனதி லியா தொனறு மறியா தனுபவித்தது 
போலவாம் . 

( க ) -அதீதாலுபவ சுகத்திற்கலந்த வறிவுக் கவவான தப் 
பிரஞ்ஞையைத் தவிர அன்னிய பாவ முதியாததெனக் கூறிய 
தாம் . 

30 


மூலமும் உரையும் . 


23 


( அ - கை ) 
துவைத் திருஷ்டியினா லத்துவித திருஷ்டி 
மறைபட்டிருப்பது போல அத்து வித 
திருஷ்டியினாற் றுவைத் திருஷ்டி 
மறையப்படுமென்பதைத் திருஷ் 
டாந்த பூர்வகமாகத் 

தெரிவித்தல் . 
திருசியந்தான் புடமாகத் திகழமெனிற் பூமவுருத் திகழா 
தாத ,மிருமையறு பூமவுரு விலங்கு மெனிற் றிருசியமற் றிலங் 
கா தாமே , மருவலுறு மறு தீவுத் தெரியுமெனி னிப்பூமி 
மறைந்து போதந் தெரிவுறுமே விபபூமி மறைந்துபோ 
மவ்வாறத் தீவு தானே . 

31 
( பொ ) - வாகிய விஷயாசக்தியினாற் றிருசியப் பிரபஞ்ச 
முறுதிப்படுங் காலத்தில் அகண்டானந்தைகரசராகிய பூமாத் 
னவர் பிரகாசிக்கமாட்டார் 

டார் . சத்தியாதி லட்சணராகிய 
பூமாத்மா நிஷ்பிரதிபாத திரு . டிடியினாற் பிரகாசிக்குங் 
காலத்தில் ஆரத ஜடதுக்க ரூபயான திருசியப் பிரபஞ்ச 
மறைபடும் . தீவாந்தரத்கி லிந்தப பூபி காணப்படாமலும் 
இந்தப் பூமியில் தலா 5 தரங் காணப்படாதது போலவாம் . 

( க ) - ஞானதிரு டியாற் பிரபஞ்சமும் பிரபஞ்ச திரு 
ஷ்டியால் ஞானமு மறைபடுமென்பதாம் . 

31 
( அ.கை ) 
சுபேசசை முதலிய பூமிகாப்பியாசக் கிரமமாகப் 
பிரமாண ஞானானுபூதி 

உறுதிப்படுங் 
காலையில் துவைத வாசனாப் பிராந்தி 
திருஷ்டி மறைபடுமென்பதைத் 
திருடாந்த பூர்வகமாகத் 

தெரிவித்தல் . 
சந்திரன்றன் கலையென்ப தனுதினமும் பெருகுதலைச் 
சார்ந்த தாகின் , மைந்துறுபே ரிருளான தடைவாக நாச 
முறு மாவு போல , கந்தாகற் பிரபோதம் பயப்பய்ய மிக 


24 


அத்துவிதரசமஞ்சரி . 


வளர்ந்து துன்னு மென்றல் , வெந்துயர் செய் விப்பிரமை 
துகடீர விருதயத்தில் விய்ந்து போமே . 

32 
( பொ ) -ஆசாரியருபதேச பூர்வகமான மகா வாக்கியா 
ர்த்த விசாரஜன்னிய விவேக ஞான மானது 

மனன நிதிக் 
தியாசனா திக்கிரமமாக விருத்தித்துவய பாதியினால் அகண்ட 
விருத்தி ஆரூடமாகப் பிரகாசிக்கும்போது மனோ நிஷ்டமா 
கிய கத்துருத்துவாதிப் பிராந்தி வசனைகளெல்லா நிர்மூல 
மாக நிவிர்த்திக்கும் . சுக்கிலபட்சத்திற் கிரமமாகச் சூரிய சம் 
பந்தத்தினாற் சம்பூர்ணராய்ச் சந்திரன் பிரகாசிக்குங் காலத் 
திற் கிரமமாக அந்தகாரம் நிவிர்த்திப்பது போலவாம் . 

( க ) -பரிபூர்ண ஞானானுபவ காலத்திற் பரிசசின்ன 
பாவந் தோன்றாதென்பதாம் . 

32 
( அ - கை ) 
பிரஹ்மானந்த திருப்தனாகிய ஜீவன்முத்தனுக்குக் 

கிரியா நியம மின்றென்பதைத் 
திருஷ்டாந்த பூர்வகமாகக் 


கூறல் . 


பிரமவது பூதிதரு மொருசுவையா னிறைவு பெறு பெரி 
யோர் தம்பார் , கருமவது பந்தத்தால் வருவிதிக ளெல்லா 
முங் கழன்று போமே ,வாமருள்சித் தர்கடெரிவித் திடுமீரசா 
யனமருந்தி மகிழ்வார்ந் தோர்பாற் , றாழறுடா கத்தால்வந் 
துறுமருந்தின் விதிகனெலாந் தங்குங் கொல்லோ , 33 

( பொ ) -பிரஹ்மாத்மையிக்க ஞானனந்தானுபூதியினாற் 
பரம திருப்தனாய்க் கிருத கிருத்தியனாயிருக்கிற ஜீவன் முத்த 
னிடத்தில் கர்ம சம்பந்த விதிகள் பிரியமின்றி நிவிர்த்திக் 

யோகசித்தனால் பிரத்தியக்ஷமாகக் கொடுக்கப் 
பட்ட ரசாயனாதி திவ்விய ஔஷக பானங்களினாற் றிருப்தி 
யடைந்திருக்கிற புருஷனுக்குப் பிராகிருதாவுஷத பானங் 
களானவை ருசியேது வாகாதது போலவாம் . 

( க ) - ஆத்மானந்த திருப்தனை ஜீவன் முத்தனுக் கிராசத 
விருத்தியின்மையால் கன்மந் தானே நீ ஙகுமென்பதாம் . 33 


கின்றன : 


மூலமும் உரையும் . 


25 


( அ - கை ) 
கிருதகிருத்தியனாகிய சீவன்முத்தனது சமாதி 
சீலத்துவம் லோகானுக்கிரக நிமித்த 

மென்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகத தெரிவித்தல் . 
சகலவடி வழந்தாயைத் திகழழனி வானுமொரு சமாதி 
தன்னை , யகிலமதி நட்கழிப்பான் முன்போலன் புற்றுமீக 
வாதரிப்பா , னிகிலவளப் பழநிறைந்த பூபால நெருவன்ற 
னேரம் போக்க , வகைவகையாஞ் சதுரங்கத் தனைநேயம் 
வைத்துமிக வளர்ப்ப னன்றே . 

34 
( பொ ) - அகண்டைக ரசானுபூதி பெற்ற வித்வான் பூர் 
வானுகுணமாகப் பிராரத் தகர்ம நிவிர்த்தி பரியந்தஞ் சமாதி 
நிஷ்டையையே ஆசிரயிக்கிறான் . சர்வ சாம்பிராசசிய சம்ப 
ன்னனாகிய ராஜா வானவன காலக்ஷேபத்தின் பொருட்டுச் 
துரங்க பலத்தை ரசிப்பது போலவாம் . 

( க ) - ஞானியுடைய சமாதியனுஷ்டானமும் லோகானுக் 
கிரக நிமித்தமெனக் கூறியதாம் . 

34 
( அ - கை ) 
ஜீவன முத்தனால் விடப்பட்டவையே 
நிஷேத சாஸ்திர சம்மதமெனத் 
திருஷ்டாந்த பூர்வகமாகத் 

தெரிவித்தல் . 
விதிகளெலார் செய்யாமல் விடுத்தோனையான்மாவை 
மிகத்தேர்ந் தோயைப் , பொது வேனுமா மறைபுகலு நிடே 
தமெலா மாநந்தம் பொருத்து விக்குந் , திசமருவு கருமமாத் 
திரநோக்காச் சோம்பனுக்குச் செயகையாதுங் ,. கதுவுற 
வேண்டாவென்று புகல்வோன்றன் மொழிகண்மனே கரங் 
களாமே . 

35 
( பொ ) -வித் நிஷேத சகல நியதிகளையுங் கடந்த சங் 
காத்மா மாத்திரந் திருப்தனாகிய சீவன்முத்தனைச் சுருதி சம்பக் 


1 


26 

அத்துவிதரசமஞ்சரி . 
தங்களான நிஷேதங்க ளியாவுஞ் சந்தோஷிப்பிக்கின்றன . 
சகல வியாபாரங்களிலும் விமுகனாய அத்தியத்தஞ் சோம்பலு 
டைத்தான புருஷனுக்கு நீ யாதொன்றுஞ் செய்ய வேண்டா 
மென் சொல்பவனாகிய புருஷனது வசனங்கள் மனோகரங்க 
ளாயப் பவிப்பது போலவாம் . 

( க ) ஞானியாகிய சீவன் முத்தனால் விடப்பட்ட சகலமும் 
நிஷேத மென கூறியதாம் . 

35 
( அ - கை ) 
தத்துவஞானி விதிகிங்கரனாகா 
னென்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகத் 

தெரிவித்தல் , 
தத்துவத்தை யனவரத மனுசந்தித்திடுழனியாஞ் சார்வ 
பௌம , னெத்தபடி நிற்பினுமெல் லாஞ்செயினுந் தாவனே 
வொண்ணா மைா , லித்தரையெல் லாங்கைக் கொண் டரசா 
ண்டு வேண்டியவா றிருக்கும் வேந்த , னத்துறுமன் னுயிர்க 
பாலேவல் கொளற் கெக்காலு மரியன மே . 

36 
( பொ ) - அகண்டைகாச பிரஹ்மதத்துவானுசந்தான பராய 
ணனாகிய முனீந்திரனானவன விதி நிஷேதமின்றிச் சுதந்கா 
னாய்ச் சஞ்சரித்தாலு மிதர ஜனங்களினது நியோசசிய விஷய 
னாகான் . யேகசக்கிரா திபத்தியம் பெற்று யதேசசாபானாய்ச 
சாவசுதந்தரனாயிருக்கிற ராஜாவானவன் றனது தியோச்சிய 
ஜனங்களாற் சாமானிய விஷயத்தில் பிரவிர்த்திக்கப்பட மாட் 
டானென்பது போலவாம் . 

( க ) -- சத்திய ஞானானந்த ஸ்வரூபமே தானாயிருக்கும் 
ஞானி விதி விலக்குகளினா லேவப்படா னெனபதாம் . 

( அ - கை ) 
தான நிஷ்டனுக்குப் புண்ணிய பாவகர்மங் 
களா லானி விர்த்தி யில்லை யென்பதைத் 
திருஷ்டாந்த பூர்வகமாகத் 

தெரிவித்தல் , 


மூலமும் உரையும் . 

27 
பாமாரீத்த நோக்கமுடை யவனுக்கு முன்னெடுபின் 
பண்ணப்பட்ட , தருமாதன் மத்தொழில்க ளாற்சம்பத் தேவி 
பத்தே சற்றுமீன்றம் , பெருமேகம் பொழிதருநீர் முழுக்கா 
லும் வெப்பமிகப் பெறுத லாலு , மெரிமேவு பாலைவனத் 
தின்பயிருக் கேற்றழட விழிவு மீன்றே 

37 
( பொ ) -விவேகி புருஷனுக்கு ஞானோதய பூாவோத்திர 
காலங்களிற் செய்யப்பட்டதாயுள்ள புண்ணிய பருவகர்மங்க 
ளால் லாப கஷ்ட சம்பந்த முண்டாகிறதில்லை. மேக வருஷத் 
தினாலுஞ் சூரியரஸ்மித் தாபத்தனாலு மூஷாபூமியில் பயிர் விர் 
த்தியு நாசமும் பவியாதது போலவாம் . 
( க ) - ஞானியானவன் அகர்த்தாவா தலால் 

புண்ணிய 
பாவத் தொடக்கினால் வரு லாபா லாப மவனுக்குண்டாகா 
தெனக் கூறியதாம் . 

37 


ம 


( அ.கை ) 
ஞானி பிராரத்த போகம் புசித்துத் தீர 
வண்டு மென்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகத் தெரிவித்தல் , 
ஒல்லை வினை யாலுண்ட்ா சம்பத்தே யாதல்ல தொழி 
ந்த தாதல் , வல்லையது வித்தோயைப் புரு - ன்மிகு திருக் 
தியினை மருவுவான , லல்லல் செயும் பாம்பாட்டி தன்வயத் 
திலகப்பட்ட வரும்பு யங்கம் , புல்லியவ னியற்று தடை விதி 
களை நீங் குறச்சமாத்துப் பொருந்துங் கொல்லோ . 38 

( பொ ) - பிரார்த்த போசத்தினா லதிக துக்கா நுபவம் 
வந்தாலுஞ் சுகானுபவம் வந்தாலும் விவேதி புருஷன் புசிக்கிற 
வனாகவே திருப்தி யடை.கிறான் பாம்பாட்டுவோன் வசமான 
சர்ப்பமானது அவனதீன மாய்ச் சுகதுக்க 

மனுபவிப்பது 
போலவாம் . 


( க ) -ஞானி விட்சேபநாச பரியந்தமும் பிராரத்தம் 
புசித்தே தீரவேண்டுமெனக் கூறியதாம் . 

38 


28 


அத்துவிதரசமஞ்சரி . 


( அ - கை ) 
பிராரத்த கர்மாலுபவத்தினால் விவேகி புருஷ 
னந்தத் தாபா னென்பதைத் 
திருஷ்டாந்த பூர்வசமாகத் 

தெரிவித்தல் . 
ஆன்மவறி வுடையவன்ழற் கருமபரி பாகவசமடைந்தோ 
னேனுந் , தான் மருவு தன்பரம வவதியிதா மெனத்தேறித் 
தளர்வு நண்ஹன் , கான்மருவு வழிச்செல்வோன் கால் 
வருத்த மெயதுகினுங் கிராமாந் தத்தின் , மேன்மருவு வழி 
யளவைத் தெளிந்துவகுந் திடைவிசன மேவா னன்றே . 39 

( பொ ) -தத்துவ தரிசியாகிய புருஷன் பிராரத்த 
கன்ம சுபாவங்களை யறிந்து காமக்ஷயமே நிவிர்த்தி யேது 
வென்னு நிச்சயத்தினாற் கிலேசமுறான் . சிராமாதி மார்க்க 
பரிமாணத்தை யிவ்வளவென் றறிந்திருக்கிற புருஷன் சஞ்சா 
ரத்தினால் சிரமமுடைத்தான வனாயிருந்தாலும் வழிமத்தியிற் 
றுக்கியாதது போலவாம் . 

( க ) -பிராயத்த முடிவை யறிந்தவனதல்வருஞ் சுக் 
துக்கத்தைக் கணியானெனக் கூறியதாம் . 

( 2 - கை ) 
பிராரத்த துக்கம் மகத்தாய் வரினும் விவேகி 
புருஷன் சித்தவிக்ஷேபமுறா னென்ப 
தைத் திருஷ்டாந்த பூர்வகமாகத் 

தெரிவித்தல் . 
அகம்புறழம் பரமான்மா வொருவனே யாமெனநன் 
கறிந்த ஞானி , மிதந்த விச னமதுறினு மோர் சிறிதுங் கிலே 
சமே மேவானன்றே , செகங்கலங்கு போர்முகத்தே விசய 
முற வொருநோக்காத் தீர ஒனே , ஓகம்பரவு மொட்டல 
ரால் வருந்துறினுங் கிலேசமற்ப் முறுவ துண்டோ. 40 

( பொ ) --உள்ளிலும் வெளியிலுஞ் சர்வமும் பிரத்யக் 
ஸ்வரூபமென்று பிரமாணபூர்வகமாக அறிந்திருக்கிற புருஷன் 


3 ) 


ை 


. 


மூலமும் உரையும் 

29 
பிராரத்த கர்மாதீனமாய் வரு மகத்தான கஷ்டமடைந்தாலுஞ் 
த்தத்தில் பரிதாபமுறான் . யுத்த முகத்திற் சத்துரு ஜயத் 
தையே முக்கியலாபமென்று கருதி யுத்தஞ் 

செய்கி 

ற புரு 
ஷன் சத்துருக்களால் மிகவும் அஸ்திராதிகளாலுபத்திரிக்கப் 
பட்டாலுந் தீ னதை யடையாதது போலவாம் . 

( க ) - சர்வழ மாத்ம சொரூபமாய்க் கண்ட விவேகிக்குஞ் 
சுயதிருஷ்டியில் பிரார்த்த கர்மந்தோற்றாம் லாதமானுபவப் 
பிரஞ்ஞையாய விளங்குவனென்பராம் . 

40 
( அ - கை ) 
மகத்தான விஷயமும் விவேகியை ருசிப்பிச்சு 
மாட்டாதென்பதைத் திருஷ்டாந்த 

பூர்வகமாகத் தெரிவித்தல். 
ஞாலமதி லுறுவிபவ நனிபரம வற்புதமாய் தண்ணு 
மேனுஞ் , சாலவதனதுவாய்மை தனையறிந்த மாதரன் றனை 
மயக்கா , கோலமடவால்வேடங் குரம்பையின் மேலலங்கரி 
த்துக் கொள்ளா நின்றேன் , கேலவினத் தாற்றளைத் தேர் 
விடலை யையாயினுமயக்கக் கிட்டானீடே . 

41 
( பொ ) -பிரபஞ்ச சம்பந்தியான சிருக்குச் சந்தன வனி 
தாதி பதார்த்த விசேஷமானது அஞ்ஞ ஜனங்களுக்குப் பர 
மாற்புதமாய்க னாலும் உண்மைஞானியான தீரனை 
மயக்காது . ஸ்திரீ வேஷதாரியாகிய புருஷன் ஸ்திரீ வேஷா 
னுரூபங்களான விலாசங்களினாலவன துண்மையை யறிந்திருக் 
கிற புருஷன் அததியந்தங் சாமுகனாயிரு5 தாலு 
மோகிப்பிக்கிறதில் சமர்த்தனாகாதது போலவாம் . 

( க ) - விஷயத்தின் முடிவை யறிந்திருக்கும் விவேகிக் 
கதனாலானி யின்றென்ப நாம் . 

41 
( அ - கை ) 
ஆத்மா எந்த.திருப்தனாகிய விவேகி புருஷன் 
பூர்வம் போல விஷய விசசையினாற் 
சோர்வை யடையானென்பதைத் 
திருஷ்டாந்த பூர்வகமாகத் 

தெரிவித்தல் . 


தான 


றி 


மவனை 


30 


அத்துவிதரசமஞ்சரி 


அகத்தினிரந் தாமேலா யிலங்குகின்றவான்மவடி வாய் 
நிற் போனே , யிகப்பொருள்க டமீளூை ழன்போல விசன 
மே யியைவதில்லை , யிகழ்ச்சியறத் தெய்வகதி யானிதி 
யோரிடத்துற்ற லிலம்பா டுள்ளோ , னுகத்தினின்ழன் 
போலெளிய னெனக்கருதிப் புகன்று லைவ துண்டாங் 
கொல்லோ . 

42 
( பொ ) -எல்லாக் காலத் திலு நிசானந்தானுபூதியினால் 
திருப்தனாகிய ஞான நிஷ்டன் கஞ்ஞான தசையில் மயக்க 
முற்றது போல விஷய லாபா லாபங்களைக் கருதிச் சுகதுக்கம் 
பொருந்தான் . தரித்திரன் தெயவ யோகத்தினால பதிலாபம் 
பெற்றதின பிறகு தீனதை யடையாதது போல . 

( க ) -- ஞானி மகததாகிய பிரஹ்மானந்த நிதியைப் பெற் 
றவ்வானந்தத்தில் களிப்புற்ற காமனாயிருப்பதால் விஷயப் பிர 
யோஜனத்தைக் கருதானென்பதாம் . 

42 
( அ - கை ) 
மயித்திரியாதி குணங்கள் விவேகியான பிரஹம் 
நிஷடனிடத்தில் சுபாவமாகவே விளங்கு 
மென்பதைத் திருஷ்டாந்த பூர்வக 

மாகத தெரிவித்தல் . 
பெரியவிழி மறுவுறுதன் மகிமை செறி பெரியோனைப் 
பெருநா னத்துக் , குரியசுப தணங்களலங் கரிப்பன போ 
லுஞ்சுயம்வந் தோன்ற நிற்கு , மறையனவன் றன் வயனயச் 
சுகிர்த தயிருக்கின வற்காளாறேரும் , புரையறுமல் வரை 
யனையே தானேவந் தொன்றிமீகப் பொலிவான்றே. 45 

( பொ ) - பிரஹ்மா நுபவ சுவராசசிய சாம்பிராசசிய விபூதி 
யையடைந்திருக்கிற சீவன் முத்தனுக்கு உபநிடதப் பிரசித்தங் 
களான மயித திரியாதி சகல குணங்களும் 

அலங்காரமாகச் 
சுயமே பொருந்தியிருக்கும் . ராஜாவானவன் அத்தியந்தஞ் 
சுகிர்த்தாயுஞ் சுவா தீனனயுமிருக்கும் காலத்தில் அவனது 
பிருத்தியாளு மிஷ்ட ஜனங்களுந தாமே வந் தனுசரிப்பது 
போலவாம் . 


மூலமும் உரையும் . 


31 


* 


( க ) -சுத்த சத்துவ விருத்தியை யுடைத்தான சீவன் 
முத்தனை மயித் திரியாதி குணங்க தாமே வந் தனுசரிக்கு 
மென்பதாம் . 

43 
( அ - கை ) 
பிரமாண சித்தமாகிய சுவானுபூதிப் பிரதான 
மான ரகசியார்த்தத்தைக் கூறிப் பிரகா 

ணத்தை யுபசம்மரித்தல் . 
அஞ்ஞான மேயில்லை யிவ்வுலக முளதாமென் றறைவ 
தெங்கே , விஞ்ஞான வடிவாஞ்சீ வேசதே சிகரெனச் சொல் 
விகற்பஞ் சேய்த்தா , மெயஞான வொருசுவையாயத் 
தனித்து நிரு மலமாகி விளங்குந் தான , யெஞ்ஞான்றும் பரி 
புரண கேவலமாம் பிரமமே யானாகின்றேன் . 44 

( பொ ) -மாயையு மாயாகாரியங்களுங் காலத்திரயத்திலு 
மில்லவேயில்லை யென்னுஞ் சகல சுருதிப் பிரமாணங்களினா 
லுஞ் சொப்பிரகாசாத்ம வஸ்துவில் அந்தகார ரூபமானவவித் 
தை வருகிறதற்கிடையில்லை யென்னும் பிரமாணபுத்தியினா 
லும் ஞானிகளுடைய வனுபவத்தினாலும் விசாரிக்குமிடத்தில் 
அஞ்ஞான மென்பதில்ல வேயில்லை . அதன் கற்பிதமான 
ஜகத பிரசங்கமு மில்லவேயில்லை . சீவேம்வர குருவாதி கற்ப 
னையு மில்லவேயில்லை . திரிகாலத்திலு நிர்மாயமாய் அகண்டா 
னந்தைகரசமாய்ப் பிரத்தியக்க பின்ன மாயப் பரமாத்ம சொரூ 
பமான சோதிஸொன்றே பிருக்கும் பொருள் நானாகிறேன் . 

( க ) - அகண்ட சச்சிதானந்த பரமாத்வைத பரப்பிரஹ்ம 
சொரூபமே பேதத் திரய சூனியமாய்த் தானே தானாய் விளங் 
கிய பொருள் நானாயிருக்கிறேனென்னுந் திடானுபவப் பிரஞ் 
ஞையுடைத்தான விவேகியே சகல பாசபந்த நிவிர்த்தனாய 
கிருதகிருத்தியனா வனெனக் கூறியதாம் . 

44 
சதாசிவப்பிரமமென்னும் யோகீந்திரரால் 
அருளிச்செய்யப்பட்ட அத்துவிதாசமஞ்சரி 

யென்னும் பிரகமனம முற்றிற்று . 


32 


அத்துவிதரசமஞ்சரி 


சமாதியவத் தையிலுதித் தொற் றைக் கொம்ப னுப 
தேசஞ் சாற்ற லாலு , மமானமயப் பாமசிவேத் திரனெ 
னுந்தே சிகவரியானனுஞ்ஞையாலுஞ், சுமாவிருக்கச் சதாசி 
வமா தவனோதிவ் வத்துவிதச் சுவைப் பூங்கொத்தே , 
யெமானடைக்கு மகழகமா மறிவுடையோ ராதாத்தா லெய் 
தற் பாற்றம் , 

1 
சுத்தசதா சீவயோகி வரியானே தியவிந்தத் தூய நன் 
னூல் , புத்திநலமுடையோர்க்கும் பவநோய்க்கோ ரவுடத 
மாய்ப் புகலலாதங் , கொத்துருபா தகங்களுக்குக் கடுவாத 
முபநிடதக் குறிப்பா மேலா , முத்தமமாமாநந்த வழத நிறை 
குடமா மென்றுரைப்பர் மேலோர் 

2 
துய்ய சதா சிவப்பிரம மெனுழனிவன் வடமொழியால் 
சொல்லப்பட்ட , செய்யவத்து விதாசமஞ் சரி நூலைச் செந் 
தமிழ்ப்பாச் செய்து தந்தான் , வையமிசைப் பொலிகழனி 
மாநகர்வாழ் சோதிலிங்க வடிவமான , வையன்முத்தி ராம 
லிங்க குருபரனென் னகம்வாக்கு மமைத்து நின்றே 


குருபயோநமஃ 


அத்துவிதரசமஞ்சரியின் 
பிழை திருத்தம் . 


பிழை 


திருத்தம் 


பக்கம் வரி 


பறி 
மயி 


பரி 
மையி 
நிரூ 
சம்சய 
சாற்றுரு 
சத்தாய் 


சம்யக் 
சாற்றுறு 
சத்தா 
திண் 
லெறி 
பாவ 
முன்போல 


21 
26 
11 
23 
18 
21 

5 
22 
8 
3 
21 
23 


5 
6 
7 
7 
10 
10 
27 
30 
30 
30 
30 
31 
32 
32 
32 


லெரி 
பருவ 
மூன்போல 
மறுவறு தன் 


மருவுறுதன் 


தோன்றா 


15 


மறையனவன் 
பிரமாணபுத்தி 
யெமானடைக்கு 
கொத்துருபா 


தொன்றா 
மரையனாவன் 
பிரமாணயுத்தி 
யெமாலுடைக்கு 
கொத்து றுபா 
மமைந்து 


6 
10 
17 


மமைத்து 


வெளிநாடு 


சக்கரவர்த்தினி, 

மாதாந்த பத்திரிகை. இதில் , லையயதான 
காணபவிர்த்தி யால்தற்குரிய விஷ்யஷ்களும் , மாதர் ஆடவர் 
மல்களும் . மனோலய சாதனங்களும் , பிறவும் பிரசாஞ் 
சிவயப்பட்டு வருகின்றன . 
இந்தச் சிலோன் பர்மாவிற்கு ரூபாய் 2-12 ) 
பிறதேசங்கட்கு 

--- 
கதாமஞ்சரி. 
இஃதொரு மாதாந்த பத்திரிகை. இதில் " . சரித் 
காபத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு அடங்கியிருக்கின்றது . 
நத்தை பூர்வம் உமாதேவியாரின் ப்ரீதியார்த்தம் காமலே 

திருவாய்மலர்ந்தருளப்பட்டது ; சம்ஸ்கிருதத்தினின்றும் 
கிழில் மொழிபெயர்க்கப்படுவது . இக்கதையின் போக்கு 
* பலமாகவும் , படிப்போருக்குப் பரமானந்தபாபப்பர் 


* 


உஸ்கர் :ே ரூபா 
வெளிதாக 


கதாசரித் சிகாம் . 


முதற் பாசம் 


